





முன்‌ னுரை 


இக்கால உலகம்‌ எப்படி இருக்கிறது? எங்கணும்‌ 
என்ன பேச்சு ? விளக்கம்‌ வேண்டுங்கொல்‌ ! 

வீடகெளில்‌ வேற்றுமை - ஊர்களிற்‌ பிரிவு - நாகெளிற்‌ 
பிணக்கு - யாண்டும்‌ உறுமல்‌ - கறுவல்‌! இவையெல்லாம்‌ 
உருண்டு திரண்டு உலகைப்‌ போர்க்களமாக்கிவிட்டன. ஐந்து 
கண்டமும்‌ போரி2ல மூழ்கியுள்ளன. இந்நிலைமை எப்பொழு 


தேனும்‌ நேர்ந்ததுண்டோ ? 


விலங்குச்‌ சண்டையிலாதல்‌ அறக்கடவுளுக்கு இட 
மிருக்கும்‌. இக்கால மணிதச்‌ சண்டையில்‌ அறக்கடவுளுக்கு 
இடமுண்மீடா £ உலகம்‌ விரிந்தது; பரந்தது; பெரியது; 
மிகப்‌ பெரியது. பெரிய உலகில்‌ அறக்கடவுள்‌ தலைசாய்ப்ப 
தற்கு ஒரு சிறு இடமுமீல்லை / 

மன்பதை அலமருகிற த ; . கடுக்குறுகிற து - ்‌ குண்டு 
குண்டு' என்று கூக்குரலிககிறஅ; அங்கும்‌ இங்கும்‌ ஓடு 
கிறது: அலைகிறது ; மடிகிறது. இந்நிலையில்‌ “ya உலகம்‌ ? 
அ.றிஞ.ால்‌ பேசப்பகதிறஅ. 

மன்பதை கேடுற்று அழிவதற்குக்‌ காரணம்‌ என்னை ? 
ஓவவோர்‌ உலகினர்‌ ஒவ்வொன்று. கூறுவா. HU DO DS 
தட்டிப்‌ பார்த்தால்‌, அவை யாவும்‌ ஒன்‌ நில்‌ அடங்குதல்‌ 
காணலாம்‌, அன்‌, மக்கள்‌ கூட்டம்‌ இயற்கை இறை 
யை மறந்து, ( தன்னலம்‌ ' என்னுஞ்‌ செயற்கைப்‌ பேய்க்கு 
இமையாயினமை என்று சுருங்கச்‌ சொல்லலாம்‌. 

மக்கள்‌ கூட்டம்‌ இயற்கை இறைவழி நின்று ஒழுகுதல்‌ 
வேண்டும்‌. அப்படி ஒழுகுகிறதா ? ஒழுகியிருப்பின்‌, உலகில்‌ 
சாம்ராஜயமே முனைத்திராது ; பொதுமை அறமே (PL 
திருக்கும்‌. 

சாம்‌ ராஜ்ய முறை மாறவேண்டுமானால்‌ மனிதரிடத்‌ 
அள்ள குறைபாடுகள்‌ நீங்குதல்‌ வேண்டும்‌; சில குறைபாடு 


களாதல்‌ நீங்குதல்‌ வேண்டும்‌. இங்கே, சிறப்பாகக்‌ குறிக்கத்‌ 
தக்கது ஒன்று. அது, தன்னலத அக்கு முதலாக உளள 
ஆசைப்பேய்‌, ஆசைப்பெய்‌ இப்பொழுது என்ன செய்கி௦.து ? 
உயிர்களை அலைக்கிறது ; உலகைப்‌ பெரும்‌ போர்க்களமாக்கி 
யிருக்க; அரக்கரும்‌ அஞ்சும்‌ நிணக்களமாக்கயிருக்‌ 
இற. இப்போர்‌, முடிவில்‌ ஆசைப்பேயை ஓரளவிலாதல்‌ 
அடக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆசைப்‌ 2பய்‌ அடங்க அடங்க 
ஒருவிதப்‌ ya உலகம்‌ அவ்வவவளவில்‌ அரும்பிக்கொண்டே 
போகும்‌, 

புதுமை உலகம்‌ யாண்டிருந்து பிறக்கும்‌? வெறும்‌ பாழி 
லிருந்தா பிறக்கும்‌ £ பழமைத்‌ தாயினிடமிருந்து புதுமைச்‌ 
சேய்‌ பிறக்கும்‌. பழமை எது? இயற்கை இறைவழி. 
இவவழியினின்றும்‌ இக்கால உலகம்‌ வழுக்கி வீழ்ந் தள்ள அ. 
விழ்ச்சியைப்‌ போக்கவே இயற்கை இறை விரைந்து 
நிற்கிற. இஃது அருளுடைய இயற்கை இறையின்‌ 
கடமை, ஆதலின்‌, இயற்கை இறையின்‌ அருளால்‌ ஒருவிதச்‌ 
செம்மைப்‌ புது உலகம்‌ அரும்பியே தரும்‌. 

இறை ஒன்றே. அதை அடையும்‌ தெறியும்‌ ஒன்றே, 
இறை நெறியே ௪த மார்க்கம்‌ என்பது, 

ES + மார்க்கம்‌ சன்மார்க்கம்‌, சத - இறை; அதை 
அடை தற்குரிய மார்க்கம்‌ இயற்கை. இயற்கைவழி இறையை 
உணரல்‌ வேண்டுமா தலின்‌, அவ்வழி 6 இயற்கை-இறைவழி ” 
என்று சொல்லப்படுகிறது. இயற்கை - இமை வழியாவது 
சத்மார்க்கம்‌ - சன்மார்க்கம்‌. 

சன்மாரக்கம்‌ உலகில்‌ பல பெயர்‌ பெற்றிருக்றெ ௮. 
பெயர்ப்பன்மையை 646 பொருளை நோக்கினால்‌ ஒருமையே 
புலனாகும்‌. பெயர்ப்‌ பன்மையில்‌ மக்கள்‌ ம்யக்குற்றமையால்‌, 
அவர்கட்குப்‌ பொதுமைப்பொருள்‌ புலனாகாதொழிந்த ௮. 
அதனால்‌ போராட்டம்‌ மக்களிடைப்‌ புகலாயிற்று, 
பொதுமையே சமரசம்‌ என்பது. சமசசமே சன்‌ 
மார்க்கம்‌. எங்கே சமரசம்‌ உண்டோ அங்கே சன்மார்க்கம்‌ 
உண்டு, எங்கே சன்மார்க்கம்‌ இருக்குமோ அங்கே சமரசம்‌ 


௫ 


இருக்கும்‌. இரண்டுக்கும்‌ தொடர்புண்மையால்‌ சமரசம்‌ 
சன்மார்க்கம்‌ என்றும்‌, சன்மார்க்கம்‌ சமரசம்‌ என்றும்‌, இரண்‌ 
டும்‌ பொதுளச்‌ சமரச சன்மார்க்கம்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
படுஇன்றன. சுருங்க முறையில்‌ சமரச சன்மார்க்கத்தை 
மார்க்கமென்றுங்‌ கூறலாம்‌. மார்க்கம்‌ என்பதும்‌, சன 
மார்க்கம்‌ என்பதும்‌, சமரசம்‌ என்பதும்‌, சமரச சன்மார்க்கம்‌ 
என்பதும்‌ ஒன்றே. | 

சன்மார்க்கம்‌ என்ன அறிவுறுத்துகிறது ஈண்டைக்கு 


விரிவுரை வேண்டுவதில்லை. “ சத்‌! என்னுஞ்‌ செம்பொருள்‌ 
யாண்டும்‌ உள்ளத. அதை அடைய, “மார்க்கம்‌ ’ என்னும்‌ 
இயற்கையுடன்‌ இயைந்து வாழ்தல்‌ வேண்டும்‌ ?” என்று 


சன்மார்க்கம்‌ அறிவுறுத்துகிற லு. சன்மார்க்கத்தைப்பற்றிச்‌ 
சன்மார்க்க போதம்‌ என்றொரு அல்‌ என்னால்‌ யாக்கப்பட்‌ 
டுளளஅு. 

(ES? என்னுஞ்‌ செம்பொருள்‌ யாண்டுமுள்ள அசன்‌ De 
கொள்கை, மன்பதையில்‌ ஆக்கம்‌ பெறப்பெற, அதன்கண்‌ 
சகோத. ரநேயம்‌ ஓங்கி வளர்தல்‌ ஒருதலை. சகோதர நேயத்‌ 
இன்‌ முன்‌ ஆசைப்பேய்‌ இடம பெறுமோ ? இடம்‌ பெறுதல்‌ 
அரிது. ஆகவே, சன்மார்க்கம்‌ ஆசைப்‌ பேயை அடக்க 
வல்லது என்று சொல்வது மிகையாகாதென்கு. 

சன்மார்க்கம்‌ இன்று தோன்றியதன்று; நேற்றுத்‌ 
தோன்றியதன்று. அது தோன்றிய காலத்தை அறுதியிட்டுக்‌ 
கூறுதல்‌ இயலாது. FF என்னுஞ்‌ செம்பொருள்‌ உணர்வை 
மக்கள்‌ - என்று பெற்றார்களேோ அன்றே சன்மார்க்கமும 
அவர்களிடை விளங்கியிருக்கும்‌. FS SHE; சன்மார்க்க 
மும்‌ அநாதி, 

யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ ' என்ற திருமொழி 
புறநானூற்றில்‌ ஒரு மூலையில்‌ ஒளிர்வு. இத்திருமொழியி 
லுள்ள பொதமைச்‌ செல்வம்‌, முதல்முதல்‌ என்‌ உள்ளத்தைக்‌ 
கவர்ந்தது. இப்பொதுமை, உலகின்‌ நானாபக்கங்களிலும்‌ 
அவ்வப்போது தோன்றிய பெரியோர்‌ வாயிலாகப்‌ பல மொழி 
யில்‌ வெளிவந்த பொது மறைகளிலெல்லாம்‌ மிளிர்தலை எனக்கு 


Gr 


விளங்கச்‌ செய்தது. வேறு இல கூட்டுறவுகளும்‌ பொதுமை: 
உணர்வை என்பால்‌ வளர்த்தன. 

பொதுமை என்னுஞ்‌ சமரசம்‌ - சன்மார்க்கம்‌ - உலகில்‌ 
பல பெயர்களாக வழங்கப்படுகிறது. அவை: ஜைனம்‌, 
பெளத்தம்‌, சைவம்‌, வைணவம்‌, வேதாந்தம்‌, இறிஸ்‌ தவம்‌, 
இஸ்லாம்‌ முதலியன. Qro பொது நெறியை மாடம்‌ 
பிளவட்ஸ்கி என்ற சமரச சன்மார்க்க ஞானியார்‌ (Burro? 
எனறனா. 

பொதுமை நெறியைத்‌ தமிழ்காட்டில்‌ தோன்றிய திரு 
வள்ளுவர்‌ “நல்லாறு? என்றனர்‌; வேறு இலர்‌ “திருநெறி? என்ற 
னர்‌ ; திருமூலரும்‌ தாயுமானாரும்‌ * சன்மார்க்கம்‌ ' என்றனர்‌ ; 
இராமலிங்க சுவாமிகள்‌ 4 ஷஒடாந்த சமரச சன்மார்க்கம்‌ ” 
என்றனர்‌. 


மக்கள்‌ சன்மார்க்கத்‌ இணின்றும்‌ வழுக்கி விழும்போ 
தெல்லாம்‌, பெரியோர்‌ - தீர்க்க தரிகெள்‌ - ௩பிமார்‌ - தோன்‌ 
மிக்‌ காலதேச வர்த்தமானத்திற்கேற்ற முறையில்‌ சன்மார்க்‌ 
கத்தை அறிவுறுத்திச்‌ செல்வது வழக்கம. அதனால்‌ அடை 
யும்‌ மாறுதலைப்‌ பு. உலக மலர்ச்சி என்று மக்கள்‌ கொள்வ 
அம வழக்கம்‌. மெய்யறிவு பெற்றவர்க்குப்‌ பழமையும்‌ புதுமை 
யும்‌ ஒன்றாகவே விளங்கும்‌. | 

இந்நாளில்‌ புத உலக மலர்ச்சி பேசப்படுகிறது. அப்‌ 
புத உலகம்‌ சமரச சன்மார்க்கத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டதா யிருத்தல்வேண்டும்‌. ௪ம7௪ சன்மார்க்கமே புது 
உலக YES BSH HY அவதாரமென்று யான்‌ கரு BB 6S por. 
இவவேளையில்‌ சமரச என்மார்க்கத்தொண்டு அங்காங்‌ 2௧ 


நிகழப்பெறதல்‌ இறப்பு. 


பல அறையில்‌ உழன்று பலவிதப்‌ பணிசெய்த எளியே 
னுக்கு இற்றை ஞான்று சன்மார்க்கப்‌ பணியிலே வேட்கை 
மீக்கூர்ந்து. செல்கிறது. இதை அண்டவன்‌ அருள்‌ என்றே 
யான கொள்கிறேன்‌. 

சன்மார்க்கக்‌ தொண்டுகள்‌ பலதிறத்தன. 


ன்‌ | அவத எனி 
QUID அற்றொண்டு, இத்தொண்டிலும்‌ 


என்னைத்‌ இருவருள்‌ 


oT 


உந்தியது. என்னால்‌ இயற்றப்பெற்ற நூல்களிற்‌ பெரும்பான்‌ 
மையன சமரச சன்மார்க்கக்‌ கொள்கைக்கு அசண்செய்‌ 
வனவாம்‌. 

பாட்டுத்‌ தொண்டில்‌ யான்‌ பெரும்‌ பொழுது போக்குவ 
இல்லை. ஓய்ந்த நேரங்களில்‌ மிகச்‌ சிறு பொழுது யான்‌ 
பாட்டுச்‌ தொண்டில்‌ தலைப்படுவ துண்டு, பொதுமைப்‌ பாடல்‌ 
கள்‌ சில என்னால்‌ யாக்கப்பட்டன. அவற்றைக்‌ கொண் 
ca Mara. நாலின்‌ உளளுறைக்கேற்ப, * போதுமை 
Galle’ என்னுந்‌ தலைப்பு அணியப்பட்டது. தலைப்பு 
நூலின்‌ உள்ளுறையை நன்கு விளங்கச்செய்யும்‌. விளக்கம்‌ 
வேண்டுவ தில்லை. 

பொதுமை வேட்டல்‌ புது உலக மலர்ச்சிக்கு வேண்டற்‌ 
பால. இப்‌ £ பொதுமை வேட்டல்‌? அப்புஅ உலக ஆக்கத்‌ 
அக்கு ஒரு மூலையிலாதல்‌ ஓ. சளவிலாதல்‌ அணே செய்யு 
மென்று நம்புகிறேன்‌. 

மலர்க புது உலகம்‌ ; மலர்க பொதுவுலகம்‌ ; மலர்க 
அற உலகம்‌ ; வாழ்க மார்க்கம்‌; வாழ்க சங்கம்‌ ; வாழ்க 
தொண்டு, 

இந்நூல்‌, உலகப்‌ போரிடை - போர்‌ முழக்கம்‌ சென்னை 
sau பலவழியிலும்‌ கலங்கச்செய்த வேளையில்‌ - காகிதப்‌ 
பஞ்சம்‌ நெருக்கய நேரத்தில்‌ வெளிவந்தது. பிழை 
பொறுக்க. 


திருவாசூர்‌ - வி. கலியாண ந்தரண்‌ 


இராயப்பேட்டை, 
10-1-1942 


ல்‌ 





1. தெய்வ நிச்சயம்‌ 


. தெய்வமெனும்‌ ஒருமொழியைச்‌ செப்பக்‌ கேட்டேன்‌ 
செறிகலையில்‌ மொழிப்பொருளைச்‌ சேரக்‌ கற்றேன்‌ 
மெய்யெனவே அதையுணர மேலுஞ்‌ சென்‌ றேன்‌ 
மேதினியில்‌ பல துறைகள்‌ மேவிப்‌ பார்த்தேன்‌ 
பொய்யென்‌ ற முடிவினுக்குப்‌ போகுங்‌ காலைப்‌ 
புத்தயிர்தட்‌ பெரியாசிலர்‌ போதங்‌ கண்டேன்‌ 
உய்யுமெறி உழைப்பாலே உறுமென்‌ றெண்ணி 
உனையுணரும்‌ பணியேற்றேன்‌ ஒருமைச்‌ தேவே. & 


அண்டமெலாம்‌ இயங்கருமை ஆய்ந்து நோக்கின்‌ 
அத்த/நின துண்மையிலே ஐயந்‌ தோன்றா 
எண்டிசையுங்‌ கடந்திலங்கும்‌ இறைவ! உன்னை 
எல்லையற்ற பொருளளவில்‌ எடுத்தல்‌ நன்றோ 
கண்டஙிலை கொண்டுகின தகண்ட ந்‌ தேர்ந்தேன்‌ 
கண்ணுக்குப்‌ புலனாகாக்‌ கருத்‌ துந்‌ தேர்க்தேன்‌ 
தொண்டினிலே ஈடுபட்டுத்‌ தோயத்‌ தோயத்‌ 
துணைவருமென்‌ றறிந்துவந்தேன்‌ தூய ஒன்றே. ௨ 


தத்‌ துவமெல்‌ லாங்கடந்த தனித்த ஒன்‌ றே 
தடை எல்லைக்‌ கட்டில்லா : த தனிமைத்‌ தேவே 
தித்துவத்துள்‌ உழன் றுழன் று தடவிப்‌ பார்த்தும்‌ 
தடைஎல்லைக்‌ கட்டுள்ளே தடவிப்‌ பார்த்தும்‌ 
சத்தியன உனக்கின்மை சாற்ற லாமோ 
தடை.கடக்கும்‌ வழிகாடல்‌ சால்பே யாகும்‌ 
_ பித்தருக்குங்‌ குருடருக்கும்‌ பிறங்கா எல்லாம்‌ 
பேருலகில்‌ இல்லையெனப்‌ பேசல்‌ ஈன்‌ 2 ௩. 


க, கலையிலுள்ள மொழியின்‌ பொருளை, 





2 பொதுமை வேட்டல்‌ 


வாக்குமனங்‌ கடந்துநிற்கும்‌ வள்ளால்‌ உன்னை 
வாஃகுடையேன்‌ மனமுடையேன்‌ வாழ்த்தல்‌ எங்ஙன்‌ 
போக்குவர வில்லாத பொருளே உன்னைப்‌ 
போக்குடையேன்‌ வரவுடையேன்‌ போற்றல்‌ எங்ஙன்‌ 
யாக்கையிலே புகுந்துள்ள யானென்‌ செய்வேன்‌ 
யாதொன்று பற்றினதன்‌ இயல்பாய்‌ நிற்பேன்‌ 
தாக்குடையேன்‌ கரணத்தால்‌ சார வந்தேன்‌ 
தக்கவழி காட்டாயோ தனிமைக்‌ தேவே. y 


என்னறிவுக்‌ கெட்டாத இறையே உன்னை 
ஏத்துகெறி காணாமல்‌ எண்ணி எண்ணிக்‌ 
கன்னெஞ்சும்‌ புண்ணாகிக்‌ கரையுங்‌ காலை, 
்‌ கவலற்க ; இயற்கையுடல்‌ கடவுட்‌ குண்டு 
நின்றொழுக ’ என்னுமொலி நெஞ்சிற்‌ மோன்‌ றி 
BO DUG pF A யூட்டியதும்‌ நின்றன்‌ அன்பே 
கன்‌ றுடையாய்‌ இருகிலையாய்‌ ஞான மூர்த்தி 
நாயகனே அருட்பெருக்கு Sala D UT DS. ௫ 


எட்டாத ஒருநிலையை எண்ண வேண்டேன்‌ 
எனக்கினிய இயற்கைநிலை ஏன்று கொண்டேன்‌ 
மூட்டாத வழிகண்டேன்‌ முதல்வா வெய்ய 
மூர்க்கநெறி இனியுழலேன்‌ முன்னி முன்னணிக்‌ 
கட்டாத வீட்டினிலே கருத்து வைத்தேன்‌ 
காணாத காட்சியெலாங்‌ காண்பேன்‌ சொல்ல 
ஓட்டா த. நிலையெல்லாம்‌ உணர்வேன்‌ எல்லாம்‌ 
உன்னருளே எனைஆளும்‌ உண்‌ மைக்‌ தேவே. Sir 
இறையவனே இயற்கையுடல்‌ என்‌ Sm கொண்டாய்‌ 
என்‌ றோமீ அன்‌ றியற்கை இரண்டும்‌ ஒன்றே 
முறைமுறையே பிரித்தெடுத்தல்‌ முடியா தப்பா 
மூத்தவரும்‌ இம்முடிவே முழங்கிக்‌ சென்றார்‌ 
௫. இருநிலை : எல்லாங்கடக்‌ தநிலை ஒன்று ; 
லாக கொண்ட நிலை மற்றொன்‌ ற, 
௬. ஏன்று - ஏற்று, 


இயற்கையை உட 


தெய்வ நிச்சயம்‌ 3 


aon nur இயற்கையிலே நிலவுங்‌ கேரலம்‌ 
கெஞ்சினிலே பதிவாகி நிலைக்க, போயும்‌ 
கமைறூப்பும்‌ சாக்காடும்‌ காச மாக, 
நலியா த இளமைஃலம்‌ ஈண்ணச்‌ செய்யே. எ 


இயற்கைவழி நின்றொழுக இன்பந்‌ தோன்ற 
எவ்வுயிர்க்கும்‌ திங்குசெய்யா இரக்கங்‌ கூடச்‌ 
செயற்கையிலே கருத்திருத்துஞ்‌ சித்தஞ்‌ சாகச்‌ 
சீிவவதை நினையாத சிந்தை சேர 
முயற்சியுயிர்‌ ஈடேற மூல மாகி 
முந்‌ து துணை புரிந்தருளும்‌ முதல்வா ல்ல 
பயிற்சிமிக வழிகாட்டிப்‌ பண்பு செய்வாய்‌ 
பரங்கருணைப்‌ பெருங்கடலே பான்மைக்‌ தேவே, ௮ 


ஒன்றான இறையேஉன்‌ இயற்கைக்‌ கோலம்‌ 
ஓவியமாய்க்‌ காவியமாய்‌ உதவ வேண்டி 

நன்றாகச்‌ செய்கமைத்தார்‌ ஞானச்‌ செல்வர்‌ 
ஞாலத்தில்‌ அந்‌ நுட்பம்‌ நாளும்‌ மாளும்‌ 

பொன்றாது பொலிந்திவரின்‌ புகழே யோங்கும்‌ 
பொன்‌ றிவரின்‌ சிற்பமெலாம்‌ பொறியாம்‌ கல்லாம்‌ 

கொன்ளாடும்‌ விலங்காகிக்‌ குலைவர்‌ மக்கள்‌ 
குறித்தருளாய்‌ கலைவளரக்‌ கோதில்‌ கோவே. Se 


மலையாகிக்‌ காடரகி வயலாய்‌ ஆராய்‌ 
மணல்வெளியாய்க்‌ கடலாகி மதியாய்‌ எல்லாய்க்‌ 
கலையாகி எஞ்ஞான்றுங்‌ காட்சி மல்கும்‌ 
u நாடோ றுங்‌ கலந்து வாழ்ந்‌ தும்‌ 
சலியாத உனக்கின்‌ மை சாற்றல்‌ நன்‌ ரோ 
துரைக।_நீதும்‌ அதைமறப்‌ பார்‌ தலத்தி லுண்டு 
தலையான வான்பொருளே தண்மை நீங்காச்‌ 
சத்தியமே நித்தியமே சரந்தத்‌ தேவே. 30 
Joe பான்மை - கண மடைய, 
௯. பொலிந்து இவரின்‌ (இவர்தல்‌ - உயர்தல்‌ ), பொன்றிவரின்‌- 


34063 வந்தால்‌. பொறியாம்‌-வெறும்‌ வரியாகும்‌ ; வெறுங்‌ இறலாகும்‌. 
௧௦. எல்லாய்‌ - சூரியனாய்‌, 


2. தெய்வ முழக்கம்‌ 


உலகமெலாங்‌ கடந்துகடந்‌ தொளிருமொரு தெய்வம்‌ 
205057 NE 505 துகலந்‌ தோ ங்குவிக்குந்‌ தெய்வம்‌: 

இலகுசரா சரமெல்லாம்‌ இயக்கிநிற்குக்‌ தெய்வம்‌ 
இன்பறிவாய்‌ அன்பருளாய்‌ என்றுமுள தெய்வம்‌ 

்‌ அலகிலொளி ஓலியாகி அகிலஞ்செய்‌ தெய்வம்‌ 
அருங்கலையில்‌ ஈடம்புரியும்‌ ஆனந்தத்‌ தெய்வம்‌ 

LIVE மய ஒருமையிலே பயன்‌ விளைக்குந்‌ தெய்வம்‌[பாரே. 
பழம்பொருட்கும்‌ பழம்பொருளாம்‌ பழந்தெய்வம்‌ 


அங்கிங்கென்‌ னதபடி எங்குமுள தெய்வம்‌ 
அளவைகளுக்‌ கெட்டாத அகண்டிதமாந தெய்வம்‌ 
பொங்கியற்கை உடற்குயிராய்ப்‌ பொலிகீன்ற தெய்வம்‌ 
பொழிந்தருளை உயிர்களுக்குப்‌ புகலாகுட்‌ தெய்வம்‌ 
தங்கியற்கை நெறியினீலே தாண்ட வஞ்செய்‌ தெய்வம்‌: 
சாகாத வரமளிக்குஞ்‌ சால்புடைய தெய்வம்‌ | 
புங்கவர்தம்‌ நெஞ்சினீலே புகுந்திராக்குந்‌ தெய்வம்‌ [[றே. 
புதுப்பொருட்கும்‌ புதப்பொருளாம்‌ புதுத்தெய்வம்‌ போற்‌ 
மண்புனல்த வளிவெளியாய்‌! மன்னிநிற்குந்‌ தெய்வம்‌ 
மதிகதிராய்‌ மன்னுயிராய்‌ மகிழ்விக்கும்‌ தெய்வம்‌ 
கண்முதலாம்‌ உறுப்புயிர்க்குக்‌ கதிக்கின்‌ ற தெய்வம்‌ 
கருத்தினிலே கோயில்கொண்டு காக்கின்‌ ற தெய்வம்‌: 
எண்ணெழுத்தாய்‌ ஏழிசையாய்‌ இசைப்பயனாந்‌ தெய்வம்‌ 
எம்மறையுங்‌ குருவழியே இயம்புகின்‌ ற தெய்வம்‌ 
உண்மைஅறி வானந்த உருவான தெய்வம்‌ 
ஓருகெறியாம்‌ பொதுமையிலே ஓங்குதெய்வம்‌ ஒன்றே, 
விண்ணாடு rra விரிக்கின்‌ ம தெய்வம்‌ [வம்‌ 
வெண்கோளாய்ப்‌ பிறகோளாய்‌ மின்‌ opi Ber ற தெய்‌ 
தண்ணாரும்‌ மதியாகி நிலவுபொழி தெய்வம்‌ 
தனீச்சுடராய்‌ வெயிலுமிழும்‌ சத்துடைய தெய்வம்‌ 
௩. வளி - காற்று, வை ஆகாசம்‌, 
௪. கோள்‌ - கிரகம்‌ : 


கோள்களில்‌ வெண்ணிறமுடையனவும்‌,, 
பிற மிரங்களூுடையனவும்‌ உண்டு, 


தெய்வ முழக்கம்‌ 5 


. மண்ணாகி மலையாக மனங்கவருந்‌ தெய்வம்‌ 
மரமாகிக்‌ காடாக வளர்பசுமைத்‌ தெய்வம்‌ 
பண்ணாத பாட்டாறாய்ப்‌ படர்ந்தோடுந்‌ தெய்வம்‌ 
பரவையாய்‌ அலைகொழிக்கும்‌ பரதெய்வம்‌ பாடே.௪ 


நீரருந்து மானிறத்தில்‌ நிலவுகின்‌ ற தெய்வம்‌ 
நிறை அமைதி அனினத்தில்‌ நிறுத்தியுள்ள தெய்வம்‌ 
காரமருங்‌ குயில்குரலில்‌ கலந்தினிக்கும்‌ தெய்வம்‌ 
கானமயில்‌ ஈடத்தினிலே காட்சியள தெய்வம்‌ 
வாரமிகு பைங்கிளியாய்‌ வாய்மலருந்‌ தெய்வம்‌ 
வானப்புள்‌ பாட்டொலியாய்‌ வாழுகின்‌ ற தெய்வம்‌ 
நரரலரில்‌ வண்டிசையாய்‌ நாதஞ்செய்‌ தெய்வம்‌ 
நல்லரவாய்ப்‌ படமெடுத்து ஈண்‌ ணுதெய்வம்‌ காடே, 


QU DOSY IT தனை க்கலந்தே இன்பளிக்குந்தெய்வம்‌ 
ஏகாந்த இனிமையிலே இயங்குகின்‌ ற தெய்வம்‌ 
செயற்கையெலாம்‌ ஓடுங்கிடத்தில்‌ திகமுகன்‌ றதெய்வம்‌ 
சிந்திக்கச்‌ சிந்திக்கச்‌ சிந்தனையாம்‌ தெய்வம்‌ 
உயிர்க்கெல்லாம்‌ உயிர்ப்பாகி ஊக்கம்விளை தெய்வம்‌ 
ஒழுக்கத்தில்‌ உயர்ந்‌ 2தாருக்‌ கொழுங்கான தெய்வம்‌ 
பயிற்சியினால்‌ மனங்குவிந்தால்‌ பார்வையஸி தெய்வம்‌ 
பாராதி அண்டமெலாம்‌ பரவுதெய்வம்‌ பாரே. ௬ 


ஆதியின்‌ றி அந்தமின்‌ றி அறுதியற்ற தெய்வம்‌ 
அகலமொடு நீளமற்ற அளப்பரிய தெய்வம்‌ 
 சாதிமதக்‌ கட்டுகளில்‌ சாராத தெய்வம்‌ 
சமயப்போர்ச்‌ சாத்திரத்தின்‌ சார்பில்லாத்‌ தெய்வம்‌ 
நீதியிலே விளங்குகின்‌ ற நின்மலமாம்‌ தெய்வம்‌ 
நித்திமமாய்ச்‌ சத்தியமாய்‌ நிறைந்துள்ள தெய்வம்‌ 
. சோதியெலாம்‌ விளங்கும்‌௮ருட்‌ சோ தியெனுந்தெய்வம்‌ 
சுதந்திரத்தின்‌ சுதந்திரமாஞ்‌ சுக்ததெய்வம்‌ குழே.எ 
இ. வாரம்‌ - அன்பு ; இசை; பாட்டு, வானப்புள்‌ - வானம்பாடி « 
௬. உயிர்ப்பு - பிராணன்‌. 
எ. அறுதி - எல்லை, 


6 பொதுமை வேட்டல்‌ 


அறிவினிலே உணர்வோருக்‌ Marge தெய்வம்‌ 
அன்‌ பினிலே தெளிவோருக்‌ கன்‌ பாகுந்‌ தெய்வம்‌ 
அறியாமைச்‌ செயற்கமுதால்‌ அணைந்தரங்குந்‌ தெய்வம்‌ 
அன்‌ பிலர்க்கும்‌ ௮ன்‌ பூட்ட ஆர்வங்கொள்‌ தெய்வம்‌ 
செறிஉயிர்க்கு ஈலஞ்செயவே சீவிக்குந்‌ தெய்வம்‌ 
சிந்தனையில்‌ தேனெனவே தித்திக்குந்‌ தெய்வம்‌ 
வெறிமலர்வாய்ப்‌ பெண்ணொளியில்‌ விளங்குகின்‌ ற தெய்வம்‌ 
விண்ணுலகும்‌ மண்ணுலகும்‌ விளம்புதெய்வம்‌ மேவே, ௮ 
௮ண்டமெலாம்‌ அடுக்கடுக்கா அமையவைத்த தெய்வம்‌. 
அவை இயங்க ஓயாமல்‌ ஆற்றலளி தெய்வம்‌ 
பிண்டமெலாம்‌ ஓழுங்குபெறப்‌ பிறப்பிக்கும்‌ தெய்வம்‌ . 
பிறக்கும்‌உயிர்‌அத்தனைக்கும்பேரருள்செய்‌ தெய்வம்‌ 
தண்டனையே அறியாத தயையுடைய தெய்வம்‌ | 
தாயினிலும்‌ பரிவுடைய தனிக்கருணை க்‌ தெய்வம்‌ 
தொண்டர்படை உயிர்ப்பாகச்‌ சூழுகன்‌ ற தெய்வம்‌ 
குதபகை கொலையற்ற தூயதெய்வம்‌ சொல்லே. ௯ 


கருவினிலே பிறவா து கருவளிக்குந்‌ தெய்வம்‌ 
கரணமின்‌ றி உயிர்களுக்குக்‌ கரணம்‌ அமை தெய்வம்‌ 
கருதுமன மின்‌ றியெலாங்‌ கருதுகின்‌ ற தெய்வம்‌ 
கண்களின்‌ றி எதையெதையுங்‌ காண்கின்‌ ற தெய்வம்‌ * 
உருவின்‌ றி எங்கெங்கும்‌ உலவுகின்‌ ற தெய்வம்‌ 
ஓதலின்‌ றி மறையெல்லாம்‌ ஒதவிக்குந்‌ தெய்வம்‌ 
குருவினுளத்‌ திலங்கியுண் மை குறித்தருளுந்‌ தெய்வம்‌ - 
குறைவில்லா நிறைவான கோ தில்தெய்வங்‌ கூறே.௧௦ 


3. தனிமைத்‌ தெய்வம்‌ 


யண்கடந்து புனல்கடநது 

தீக்கடந்து வளிகடந்து 
விண்கடந்து மதிகடந்து 

வெயில்கடந்து மற்றுமுள 
ஒண்சுடரெல்‌ லாங்கட_நீத 

ஓளிவழங்கும்‌ பெரும்பிழம்பின்‌ 
கண்கடந்து நிற்குமொன்றே 

கருதுவதெவ்‌ வாறுனையே. க 


அண்ட UA ரண்டமெலாம்‌ 

அடுக்கடுக்கா ஆய்நீதா லும்‌ 
௮ண்டணா தகன்‌ றகன்றே 

அப்பாலுக்‌ கப்பாலாய்த்‌ 
துண்டஅனணு வுக்கணுவாய்ச்‌ 

குழணுவுக்‌ கிப்பாலாய்‌ 
மண்டியொளி ரகண்டி தமே 

வாழத்தலுனை எப்படியோ. ௨ 
பெரிதுக்கும்‌ பெரிதாகிச்‌ 

சிறிதுக்குஞ்‌ சிறிதாகு!ம்‌ 
பெரியவனே சிறியவனே 

எனப்பேச்சும்‌ பேச்செலலாம்‌ 
அரியஉனை அறியும்வழி 

அறிவுறுத்‌துங்‌ கருவீகளோ 
தெரிவழியும்‌ உண்டுகொலோ 

சிற்பரமே மெய்ப்பொருளே. ௩. 


க. சுடர்கட்கெல்லாம்‌ ஒளி வழங்குவது நிபுலை (Nebula). 
நிபுலைக்கும்‌ ஒளிவழங்கும்‌ பிழம்பு உண்டி. அதுவே “பெரும்‌ பிழம்பு ” 


.. என்னப்பட்டத. 





4, இயற்கைத்‌ தெய்வம்‌ 


எப்பொருட்கும்‌ எட்டாத இயல்புடைய ஐயா 
ஏழைஃயீர்க்‌ கருள்புரிய இயற்சையுடல்கொண்டாய்‌ 
அப்பநின தருளுடைமை அளவெவரே உடையார்‌ 
அழகியற்கைவழியொன்றே அருள்வழியென்‌ DATA 
தப்பறுக்க அவ்வழியே சாரவந்தேன்‌ என்றும்‌ 
தயையுடையாய்‌ பிழைபொறுத்துத்‌ தண்மைவழங்‌ காயோ 
ஓப்புரவே உள்ளொளியே உண்மைநிலைப்‌ பேறே 
ஓதுகலை உணர்வினருக்‌ குணர்வரிய ஒன்றே, & 


உடலியற்கை உயிர்நீயாய்‌ உதவுகின்‌ ற அருளை 
உன்னிஉன்னி உருகிநிற்க உளமொன்று போமோ 
கட லுலகில்‌ சாதிமதக்‌ கட்டழிந்தால்‌ நின்‌ றன்‌ 
காட்சியளி இயற்கைநெறிக்‌ கண்பெறலாம்‌ நன்றே 
கடபடமென்‌ றுருட்டுவெறிக்‌ கடுவாதத்‌ தர்க்கம்‌ 
கருத்தற்ற கிரியைகளும்‌ கட்சிகளும்‌ போரும்‌ 
நடனமிடும்‌ கெஞ்சறியா நாயகனே என்றும்‌ 
நாதாந்த மோன நிலை நண்பருணர்‌ பொருளே. Be 


மண்‌ ணுலகும்‌ விண்ணுலகும்‌ மற்றுலகுங்‌ கோயில்‌ 
மதிகதிருங்‌ கோளெல்லாம்‌ மண்டிலமுங்‌ கோயில்‌ 
கண்கவரும்‌ கான்‌ மலையுங்‌ கடல்வயலுங்‌ கோயில்‌ 
கருத்தொலியும்‌ எழுத்துடனே கலைகளுமே கோயில்‌ 
எண்ணரிய எவ்வுட.லும்‌ எவ்வுயிருங்‌ கோயில்‌ 
எந்தைநன்‌ றன்‌ கோயிலில்லா இடமுமுண்டோ ஐயா 
தண்மைபெற என்னுளத்தைக்‌ கோயில்செய்யத்‌ தமியேன்‌ 
தவறிவிட்டேன்‌ வான்‌ சுடர தயைபுரிவாய்‌ இன்றே. 
எங்குகிறை அகண்டிதமே எல்லையற்ற ஒன்றே 
ஏழைமனம்‌ எவ்வழியில்‌ எண்ணுவதென்‌ றிரங்கி 
இங்கியற்கை உடல்கொண்டாய்‌ எழிற்கருணேத திறத்தை 
எவவுளததால்‌ எவவுரையால்‌ எங்ஙனநான்‌ புகழ்வேன்‌ 


௩. கருத்தும்‌ ஒலியும்‌ என்றபடி. 


இயற்கைத்‌ தெய்வம்‌ 1$ 


பொங்கியற்கைக்‌ கூறுகளில்‌ புந்திசெலல்‌ வேண்டும்‌ 
புன்செயற்கை நெறியுழலும்‌ புந்திகெடல்‌ வேண்டும்‌ 

தங்குபிணி ௮றுக்கஎன்றுஞ்‌ சாகாமை வேண்டும்‌ 
தண்டனையே புரியாத தயைநிறைந்த அரசே. ௪ 


ஒருருவும்‌ ஒருபெயரும்‌ ஒன்றுமிலா ஒன்றே 
உனைநினைக்கும்‌ வழியறியேன்‌ ஊன உளம்‌ உடையேன்‌ 
சீருருவ இயற்கையிலே சேர்ந்தினிக்கும்‌ நிலையைச்‌ 
சிந்திக்க என்றுரைத்தார்‌ செந்நெறியில்‌ நின்றோர்‌ 
பாருருவம்‌ முதலாய பகருருவம்‌ நினைந்தேன்‌ 
படியுருவம்‌ அவையெல்லாம்‌ பாட்டொலியாய்‌ கோந்தால்‌ 
ஏரொளியை உணர்ந்திடுவேன்‌ எண்ணாமை தெளிவேன்‌ 
எதற்கும்நின தருள்வேண்டும்‌ இறங்கி௮ருள்‌ செய்யே. ௫ 


- மலையினிலே சென்‌ றிருந்தால்‌ மாதேவ நின்‌ றன்‌ 

மாணியற்கைக்‌ கூறெல்லாம்‌ மன அமைதி செய்யும்‌ 

- நிலையதனை என்னென்பேன்‌ சேர்மை௮க விளக்கே 
நிலமடியாய்‌ வான்‌ முடியாய்‌ நீல்கடலுங்‌ கானும்‌ [ப்‌ 

பொலிவுடையாய்ப்போர்வையுமாய்ப்பொற்கதிர்கள்விழியாய்‌ 
பொங்குருவத்‌ தோற்றமெலாம்‌ புந்திவிருந்‌ தாகும்‌ 

கலையுரைக்குங்‌ கற்பனையில்‌ கண்மூடி வழக்கில்‌ - 
கருத்திருத்திச்‌ சாவோர்க்குக்‌ கடவுளருள்‌ செய்யே. 


மலையிவர்ந்‌ து பசுங்குடைக்கீழ்‌ மனமொன்‌ றி கோக்கின்‌ 
வனம்பெருக்கும்‌ பசுமைவெள்ளம்‌ வந்திழியுங்காட்சி 
பலநதிகள்‌ பாட்டணியாய்ப்‌ பரந்தோடுங்‌ காட்சி 
பச்சைமணிக்‌ குழைவெனவே பயிர்பரப்புங்‌ காட்சி 
௫. உருவம்‌ ஒலியின்‌ பரிணாமம்‌. ஒலி கடந்தது ஒளி, பலவகை 
உருவமெலாம்‌ ஓவி.பாயின்‌ ஒளியை உணர்தல்‌ கூடும்‌. ஒளி கடந்தது: - 


எல்லாம்‌ வல்ல இறை, ஒலி - நாதம்‌ ; நாதம்‌ இசைவண்ணமாதவின்‌ 
£ பாட்டொலியாய்‌ ” என்னப்பட்ட ௮. 


௬. பொற்கதிர்கள்‌ - சந்திர சூஙியர்‌, 
a. இவர்ந்து - ஏறி, 


12 பொதுமை வேட்டல்‌ 


நிலைமணல்கால்‌ வெண்ணிலவு நிறைவறழங்குங்‌ காட்சி 
bors. Ao கட்டுவண்ண நீலநிறக்‌ காட்சி 

கலவைய ற எய்தொருமைக்‌ கவின்‌ வனப்பு நினதாம்‌ 
கருணையமு துண்பதற்குக்‌ கடவுளருள்‌ செய்யே. ௭ 


மணியருவி முழவொலியாய்‌ வண்டிசைக்கும்‌ பாட்டாய்‌ 
மயில்நடமாய்‌ குயில்குர லாய்‌ மலர்மணமாய்‌ வந்தே 
அணைமந்த மாருதமாய்‌ ஐம்புலனில்‌ ஓன்‌ றி 
HEAP SUF சுவைத்தினிக்கும்‌ ஆனந்த மயமே 
பிணிபுனலில்‌ பொய்யிசையில்‌ பேய்ஈகடவெங்‌ குரலில்‌ 
பெயர்மணத்தில்‌ பொறிகாற்றில்‌ பெற்றியிழந்‌ தெரிந்து 
திணியுலகம்‌ ஈரகாச்சே தெளிவுபெற இறையே 
தெய்வநிலை இயற்கைவழித்‌ திருவருள்செய்‌ இன்றே. 


காலையிலே கடல்முளைக்கும்‌ கன லுருண்டைய்‌ பிழம்பே 
கதிர்மூழ்‌கி உயிர்ப்புண்டு கவலைபிணி போக 
மாலையிலே கிளர்ந்தெழும்பும்‌ மணிக்கலச அமுதே 
ALS தபொழி நிலவுமழை வளமைவீளை வாகச்‌ 
சோலைமல ரெனவானில்‌ குழ்விளக்கு நிரையே 
அலங்குககை மகிழ்வாலே தொடர்புலன்க ளொன்ற 
ஓலமிடும்‌ என்னிருளை ஓழித்தருளாய்‌ ஒளியே 
ஒளிக்கெல்லாம்‌ ஓளிவமங்கும்‌ ஒளிவண்ண மலையே. 





எ. கால்‌ - உமிழும்‌ ; கக்கும்‌ ; பொழியும்‌. மணல்காலும்‌ 
வெண்ணிலவு (நிலவ - சண்மை ஒளி). 


௮. பிணிபுனல்‌ - பிணிப்பட்ட. மீர்‌; குழாய்‌ ஜலம்‌, பொய்‌ 
இசை - இயக்திரம்‌ பாடும்‌ இசை ; இயற்கை இன்பம்‌ அற்றது. பேய்‌ 
ஈட வெங்குரல்‌ - ரேடியோ. பெயர்‌ மணம்‌ - செய நகை வாசனை : 
மணம்‌ என்னும்‌ பெயருடையத 2 மணம்‌ என்னும்‌ இயற்கைப்‌ Po 
அற்றது ; சென்ட்‌ முதலியன. பொறிகாற்று - செயற்கை alate 
காற்று ; மின்சார விரிறிக்காற்ற. 

௧. கனல்‌ உருண்டைப்‌ பிழம்பு - சூரியன்‌. 


்‌ உயிர்ப்பு - பிரா 
ணன (ஒஜோன்‌ ). மணிக்கலசம்‌ - சந்திரன்‌ = 








14 பொதுமை வேட்டல்‌ 


பசுந்தலை யாட்டி மலர்க்கர்‌ நீட்டிப்‌ 
பரிவுடன்‌ அழைமர மின்‌ றி 
விசும்புயர்‌ கோப்பு வெளிறுகள்‌ நின்‌ றென்‌ 
விண்புடை வீரிபொழில்‌ போர்த்துத்‌ 
தசும்பொனளி கா லுந்‌ தழைக்குடில்‌ வீடாம்‌ 
சாந்தமே வேண்டுவன்‌ இயற்கை 
வசம்பொலிக்‌ துயிர்க்கு வளஞ்செயு மழகு 
வள்ளலே அருள்பொழி மழையே, 


உலகினி லிருந்தே உடலினை யோம்பி 
உத்தமப்‌ பெண்ணுடன்‌ வாழப்‌ 

பலகலை இயற்கைப்‌ பண்புகள்‌ விளங்கப்‌ 
பரவருள்‌ நிலைதெளி வாக 

அலகிலா ஒளியே அவைகளைத்‌ துறத்தல்‌ 
அன்‌ பிலாச்‌ செய்கையென்‌ றுணரத்‌ 

திலகமே இயற்கைச்‌ செல்வமே செய்த 
திருவருட்‌ டுணேமற வேனே. 


காடெலாம்‌ வளர நல்குர வொழிய 
ஞானமா நெறியெலாந்‌ தழைக்க 
ஆடவர்‌ மகளிர்‌ அன்‌ பினில்‌ திளைக்கும்‌ 
அறநெறி ஓங்குதல்‌ வேண்டும்‌ 
வீடென ஒருவர்‌ ஒருவரை விடுத்து 
வெறுப்பது வேதனை வேண்டா 
தேடரும்‌ பொருளே தெய்வமே இயற்கைச்‌ 
செல்வமே திருவருள்‌ செய்யே. 


Basso லுலகம்‌ இயந்திரப்‌ பேயால்‌ 
இனிமையை எரிப்பதால்‌ மைந்தர்‌ 

சுந்தர மிழந்தார்‌ தொல்லையில்‌ படிந்தார்‌ 
அயர்வீளை நோயினை மணந்தார்‌ 


௩. வெளிறுகள்‌ - வெறுங்‌ கட்டடங்கள்‌ ; பயணில்லாதன 


இயற்கை நெறி 
சிந்தனை யற்றார்‌ செயற்கையில்‌ வீழ்ந்தார்‌ 
தெய்வமே செய்வதொன்‌ றறியார்‌ 
எந்தநாள்‌ உய்வர்‌ எந்தையே இயற்கை 
எழினெறி காப்பதுன்‌ கடனே. 
்‌ பிறவியில்‌ வாழ்வில்‌ பேற்றினில்‌ பொருளில்‌ 
பெட்புறு சமத்துவம்‌ நிறைந்தால்‌ 
குறையினிற்‌ பிணக்கும்‌ சண்டையுஞ்‌ சாய்ந்து 
சாந்தமே நிலவுமென்‌ றறிந்து 
முறைமுறை தொண்டு முன்னீயே ஆற்ற 
மூர்த்தியே முடிவிலா முதலே 
கறையிலா இயற்கைக்‌ காட்சியே அன்பால்‌ 
கடையனுக்‌ குதவிய தருளே, 


காலைய்‌ லெழுந்து கடன்‌ களை முடித்துக்‌ 
காற்றிலுங்‌ கதிரிலுங்‌ குளித்துச்‌ 
சோலையி லுலவிச்‌ சுரக்குநீ ராடித்‌ 
மிதாழுதுனைச சிந்தனை செய்து 
சீலமும்‌ நலமும்‌ சேருண வருந்திச்‌ 
சீர்தொழில்‌ பிறர்க்கென ஆற்ற 
மேலவர்‌ கொண்ட Gare Dd) Curas 
வேண்டுவன்‌ கருணைசெய்‌ இறையே. 


மலைகடல்‌ போந்து மகிழ்ச்சியில்‌ இளைத்து 
மனத்தமு துண்ணலும்‌ நல்ல 
கலைகளில்‌ நுழைந்தக்‌ காட்சியைக்‌ கண்டு 
கருத்தினி லுண்ணலும்‌ என்றும்‌ 
அலைதரு புலன்கள்‌ அமைதியிற்‌ படிவித்‌ 
தருணெறிக்‌ கரண்செயல்‌ தெளீயத்‌ 
தலையடி யில்லாத்‌ தனிமுதற்‌ பொருளே 
தற்பரா நிகழ்த்திய தருளே. 
மலைகடல்‌ காடு மதிகதிர்‌ முதலா 
மன்னிய இயற்கையின்‌ கூறு 
பலபல வாறு நலங்கரு தாது 
பரிந்‌ துயிர்க்‌ குதவுதல்‌ காட்டி 


15 


Fa 


16 பொதுமை வேட்டல்‌ 


உலகினில்‌ ஒருவர்‌ மற்றவர்க்‌ குதவ 
உறைவதே இயற்கை யென்‌ றுணர்த்த 


cr 


இலகொளி விளக்கே இழிநெறி யுழலும்‌ 
ஏழையை எடுத்தருள்‌ இறையே, ௧௦ 


0. இயற்கை வாழ்வு 


ஆணுடன்‌ _பெண்‌ ணும்‌ பெண்ணுடன்‌ ஆணும்‌ 
அமர்ந்‌ துறை செந்நெறி வாழ 
வீணிலே ஒருவர்‌ ஒருவரை விலக்கி 
வெறுத்தழி daros வீழத்‌ 
தாணுவே இயற்கைத்‌ தாயுடன்‌ பிரியாத்‌ 
தந்தையே உயிரொளி பெற்று 
மாணுற உலக வாழ்வினை வைத்த 
மன்னனே அருள்புரி இன்னே. க 


அன்‌ புநீ யன்றோ அன்பினை யடைய 
- அன்புசேர்‌ நெறியதே வேண்டும்‌ 
கன்னியை மணந்து கான்‌ முளை ஈன்‌ முல்‌ 
கடலெனப்‌ பெருகுகல்‌ லன்பே 
அன்னவள்‌ தன்னை அகன்‌ றுநீத்‌ துறைந்தால்‌ 
அடைந்திடும்‌ அன்பெனும்‌ ஊற்றே 
அன்பி துறவு அழிதலே வேண்டும்‌ 
அன்‌ பினில்‌ விளைந்தஆ ரமுதே, 2. 


பொழிலெனப்‌ பொலியும்‌ பொன்னொளிப்‌ பெண்ணைப்‌ 
பொறுமையை அன்னையை அன்பை 

இழிவெனக்‌ கருதி ஏசுவோ ரிங்கே 
எங்கிரும்‌ துதித்தனர்‌ அந்தோ ! 

பழியினச்‌ சுமக்கும்‌ பாவே யாவர்‌ 

.. பகுத்தறி வவர்பெறச்‌ செய்யே 

வழிவமி இயற்கை வாணியை மணந்த; 

மாநிலம்‌ வளர்த்தருள்‌ பதியே. ௩ 


இயற்கை வாழ்வு 


மண்ணினைப்‌ பொன்னை மங்கையைக்‌ துறந்தால்‌ 
மாடகெறி கூடுமென்‌ றுரைத்தல்‌ 
கண்ணிலார்‌ கூற்றாங்‌ கடவுளே எங்கும்‌ 
கலந்தநீ மூவீடங்‌ கரவோ 
எண்ணமே மாயை இயற்கையின்‌ உயிரே 
. ஈசனே வெறுப்புறு துறவாம்‌ 
புண்ணெறி எரிவால்‌ புகுந்த சோய்‌ போதும்‌ 
போலியை ஓழித்தருள்‌ செய்யே. 
தாய்மையின்‌ ஒளியே தனிமுத லெங்கும்‌ 
தங்குறு நின்னொளி யுணர்த்தும்‌ 
தூய்மையாக திறவு துணைபுரி தாயைத்‌ 


தூற்றலும்‌ பழித்தலும்‌ அறமோ 
பேய்மனச்‌ சிறியர்‌ பேச்செலாம்‌ ஒழிக்கப்‌ 


பெரியனே திருவுளங்‌ கொள்க 
வாய்மையே வளர வள்ளலே கருணை 
வருவழி வேண்டுவன்‌ முறையே. 
மங்கையை மாயா மலமெனச்‌ சில்லோர்‌ 
மருட்சியால்‌ சொற்றனர்‌, மாயை 
எங்குள தென்றே எண்ணீன ராயின்‌ 
ஏ ங்குவர்‌ தம்முள மென்றே 
SHE தேர்ந்து சாய்த்திடின்‌ மங்கை 
தற்பர நின்னொளி யாடும்‌ 
பொங்கிட மென்று போற்றுவர்‌ தெளிந்த 
புந்தியிற்‌ பொலிதரு பொருளே. 
எங்கனு முள்ள இறைவனை உன்னை 
எப்படிக்‌ காணுத லென்று 
சங்கையே கொண்டு சாதனஞ்்‌ செய்தும்‌ 
சார்நிலை பெறுவதோ இல்லை 


17 


௫, இகையொளி உணர்த்துதற்குத்‌ தனிமுதலாயிருப்ப தும்‌ 


திறவாயிருப்பதும்‌ தாய்மையின்‌ ஒளியேமாகும்‌, 


௬. மாயையுளள இடம்‌ மனம்‌, மாயை தங்குமிடம்‌ மனம்‌ 
என்று Gare, அதனைத்‌ தங்காவாறு “அம்சத்‌, மங்கையினிடம்‌ 


தெய்வ ஒளி வீசும்‌ என்றபடி. 
பொ. வே. 2 ட 


| 18 பொதுமை வேட்டல்‌ 


நங்கையை மணந்து நன்னெறி நின்றால்‌ 
ஞானமும்‌ தியாகமும்‌ அன்பும்‌ 
அங்கமும்‌ தோன்றிக்‌ தொடர்வழி காட்டும்‌ | 
தூயனே துணைபுரி யாயே. or 
தேமொழிப்‌ பெண்கள்‌ சேரிடச்‌ சூழல்‌ 
தெய்விகப்‌ பூம்பொழிற்‌ காட்சி 
ஏமுற வழங்கும்‌ இனிமையை, மாயை 
என்‌ றெண எம்மனம்‌ எழுமே 
தோமுள மனத்தர்‌ சொல்லிய உரையால்‌ 
தொல்‌&ூயே விளைந்தது போதும்‌ 
சேமுறும்‌ இயற்கைச்‌ செந்நெறி வளரச்‌ 
செல்வமே திருவருள்‌ செய்யே. ௮ 


முத்தியென்‌ றெண்ணி மகமெலாஞ்‌ சிவக்க 
மூச்சினை அடக்கியே வந்தோர்‌ 
சத்திழந்‌ தீரல்‌ சவலையுற்‌ நிறந்த 
சரித்திரம்‌ பலபல என்னே 
பத்தியை வளர்க்கும்‌ பாவையை மணந்து 
பரகலம்‌ பேணியே வாழும்‌ 
சத்திய மார்க்கர்‌ தழைத்தினி தோங்கத்‌ 
தற்பர தயைபுரிந்‌ தருளே. ௯ 
மாசிலா வீணை மாலையின்‌ மதியம்‌ 
மலர்மணஞ்‌ சொரிபொழில்‌ நன்‌ று 
வீசிடு தென்‌ றல்‌ வீங்க வேனில்‌ 
வெறிமலர்‌ வண்டமை பொய்கைத்‌ 
தேசெலாம்‌ பொலியுந்‌ தெய்விகப்‌ பெண்ணோ - 
சிற்பர தற்பர மாயை 
நேசமே ! இயற்கை நெறியினை த்‌ தூர்க்கும்‌ 
நீசத்தைக்‌ களைந்தருள்‌ செய்யே. 
௮. தேன்‌ + மொழி = தேமொழி, 
௧௦. “nro வீணையும்‌ மாலை மதியமும்‌, 
வீங்கள வேனிலும்‌, மூசு வண்டறை 
Gais இணையடி நீமலே அப்பர்‌. 


SO 


வீசு தென்றலும்‌ 
பொய்கையும்‌ போன்றதே, ஈச 


4. பெண்மை 


_தாய்மையுறை பெண்‌ ணுலகம்‌ 
தயவுடைய பெண்ணுலகம்‌ 
வாய்மைவளர்‌ பெண்ணுலகம்‌ 
வண்மைமலர்‌ பெண்ணுலகம்‌ 
_தூய்மைவழிச்‌ சிறந்தோங்கத்‌ 
தொல்லியற்கை வடிவான 
ஆய்பொருளே அருள்புரியாய்‌ 
அகிலமெலாம்‌ ஒளிபெற 3வ. 
'பெண்ணிலவு பொழிந்கெங்கும்‌ 
பெருகலங்கள்‌ புரிந்‌ துவரும்‌ 
QUI OLDE Cod அறியாதார்‌ 
வரைந்துவிட்டார்‌ சிறுமொழிகள்‌ 
'உண்மையிலா மொழியெல்லாம்‌ 
ஓடுங்கஅருள்‌ செய்யாயோ 
_தண்ணியற்கைத்‌ தாய்வடிவாய்த்‌ 
தனிக்கருணை பொழிமுகிலே. 
'பெண்ணொளியால்‌ நஈலம்பெற்றும்‌ 
பேசுவதோ சிறுமைமொழி 
கண்ணொளியை இழித்துரைத்தல்‌ 
கயமையன்‌ றிப்‌ பிறிதென்னே 
'பெண்பெருமை உலகமெலாம்‌ 
பிறங்கிகின்றால்‌ உளங்குளிரும்‌ 
மண்முதலாம்‌ வடிவாகி 
மகிழியற்கைப்‌ பெருமானே, 


இறுபுல்லில்‌ பெண்ணாண்மை 
செடிகொடியில்‌ பெண்ணாண்மை 

-பிறவுலகில்‌ பெண்ணாண்மை . 
பிறங்கவைத்த tr eee ees 








22 


பொதுமை வேட்டல்‌ 


புங்கவர்‌ கூட்டுங்‌ கூற்றும்‌ 

புந்தியில்‌ தெளிவு நல்கப்‌ 
பொங்கொளி ! அருள்சு ரந்தாய்‌ 

பொன்னடி போற்றி போற்றி. 
செறிவறி யாமை யாலே 

சிந்தனை இழந்த ஆவிக்‌ 
கறிவின விளக்கி யாள 

யாக்கைகள்‌ பலவும்‌ தந்தாய்‌ 
குறியின உணரா தந்தோ 

குணப்பெருங்‌ குன்றே கெட்டேன்‌ 
பொறியிலேன்‌ அருளல்‌ வேண்டும்‌ 

பொன்னடி போற்றி போற்றி. 
புல்லினில்‌ புழுவில்‌ நிற்கப்‌ 

புள்ளினில்‌ விலங்கில்‌ நிற்கச்‌ 
சொல்லரும்‌ மனுவில்‌ நிற்கத்‌ 

தூயனே கருணை செய்தாய்‌ 
நல்லருள்‌ மறந்து கெட்டேன்‌ 

நானெனுஞ்‌ செருக்கில்‌ வீழ்ந்தேன்‌ 
செல்வமே பொறுத்தல்‌ வேண்டும்‌ 

சேவடி போற்றி போற்றி. 
மானுடப்‌ பிறவி தந்த 

மாண்பினை 5 தேறா இங்குக்‌ 
கானுறை விலங்காய்க்‌ கெட்டேன்‌ 

கழிந்தது காலம்‌ வீணில்‌ 
ஊனுடை சுருங்கும்‌ வேளை 

உதிருமே உரங்க ளெல்லாம்‌ 
CSDM மலர்வண்‌ டாக்கத்‌ 

தெய்வமே உளங்கொள்‌ ளாயோ. 





க. புங்கவர்‌ சேர்க்கையும்‌ அவர்தம்‌ மொழிகளும்‌ என்றபடி, 
E. மனுவில்‌ = மனிதப்‌ பிறவியில்‌. 


மனிதப்‌ பிறவி 


மொ நறிபுலன்‌ நன்கு பூத்த 
பொன்னுடல்‌ எனக்குத்‌ தந்தாய்‌ 
அறிவிலேன்‌ அதனைத்‌ தேய்த்தேன்‌ 
ஆணவச்‌ செயல்க ளாலே 
நெறியிலே நின்றே னில்லை 
நித்தனே முதுமை மேரம்‌ 
சிறியனேன்‌ தளர்ந்து வந்தேன்‌ 
சிந்தனை சிறிது கொள்ளே. 
கோடையின்‌ அலகை என்னக்‌ 
கொக்கரித்‌ தலறிக்‌ கூவி 
மேடையிற்‌ பேசிப்‌ பேசி 
மெலிந்ததை அறிவா யன்றே 
ஓடையும்‌ வற்றிப்‌ போச்சே 
ஒருவரும்‌ வருவ தில்லை 
வாடையில்‌ வீழா வண்ணம்‌ 
வானுடல்‌ அருள்வாய்‌ ஐயா. 


பிணியடை. யாக்கை வேண்டேன்‌ 
பிறந்திறந்‌ துழலல்‌ வேண்டேன்‌ 
அணிபெறப்‌ புதுக்கும்‌ ஆற்றல்‌ 
அடியனேற்‌ குண்டு கொல்லோ 
பணிக்கென உடலை வேண்டும்‌ 
பான்‌ மையை உணர்வாய்‌ நீயே 
மணியொளி மேனி நல்காய்‌ 
மதமெலாம்‌ மீபோற்றுக்‌ தேவே. 
மூக்கனைப்‌ பிடிக்குங்‌ கூட்டம்‌ 
மூச்சினை ஈர்க்குங்‌ கூட்டம்‌ 
தேக்யெ இடங்க ளெல்லாம்‌ 


சென்‌ றுசென்‌ றலுத்‌ தன்‌ எந்தாய்‌ 


யாக்கையை ஓம்ப வல்ல 
அமிழ்தம்நின்‌ அருளே என்ற 

வாக்கியம்‌ தெளிந்து வந்தேன்‌ 
வள்ளலே கருணை செய்யே. 


23 


24 பொதுமை வேட்டல்‌ 


பரிதியின்‌ ஒளிகாற்‌ மாகிப்‌ 
படர்புனல்‌ நீரை யாகிப்‌ 
புரிகனி மணிபாட்‌ டுன்னல்‌ 
- போதமாம்‌ அமிழ்தம்‌ உண்டால்‌ 
நரைதிரை மூப்பு நீங்கி 
நல்லுடல்‌ பெறுதல்‌ கூடும்‌ 
அரிதினை எளிமை யாக்கும்‌ 
அத்தனே அருள்செய்‌ வாயே. ௯ 
உடம்பினைக்‌ கோயில்‌ கொண்ட 
உத்தமன்‌ நீயே என்று 
திடம்பெறத்‌ தெளியச்‌ செய்த 
இருவருள்‌ மறவேன்‌ எங்கும்‌ 
நடம்புரி கருணை எண்ணி 
நண்ணினேன்‌ பணிகள்‌ ஆற்ற 
உடம்பினை ஓம்பி வாழ 
உன்‌ துணை வேண்டும்‌ வேந்தே. ௧௦ 


9. மானுடம்‌ 


என்னுயிரைப்‌ பொன்னாக்க 
எவ்வெவ்வுடல்‌ தந்தனை யோ 

அன்னையினுந்‌ தயவுடைய 
ஐயாவே யான றியேன்‌ 

நன்‌ மையுற மனிதவுடல்‌ 
நல்கியருள்‌ ME துள்ளாய்‌ 

துன்‌ னுபயன்‌ அடைவதற்குன்‌ 


துணைவேண்டும்‌ அருளரசே. க 


௯. மணி - நெல்‌ முதலிய தானிய மணிகள்‌, 


உன்னல்‌ - 
இயானம்‌. 


மானுடம்‌ 


எச்‌ சலையாய்க்‌ கடக்‌ தேனோ 
எம்மலையாய்‌ நின்‌ றேனோ 
எச்செடியாய்‌ வளர்ந்தேனோ 
எப்புழுவாய்‌ ஊர்ந்தேனோ 
எச்சரபம்‌ ஆஇனேனோ 
எப்புள்ளாய்ப்‌ பறந் தேனோ 
எச்சுதையாய்ப்‌ பாய்ந்தேனோ 
இறைவஒன்‌ றும்‌ அறியேனே. 
எடுத்தவுடல்‌ எத்தனையோ 
அத்தனையும்‌ உள உணபரேன்‌ 
உடுத்தவுடல்‌ இந்நாளில்‌ 
உயர்ந்ததெனப்‌ பெரியோர்கள்‌ 
விடுத்தமொழி பலபலவே 
விழித்தவழி நடவாது 
மடுத்‌ துவரின்‌ வெறுமொழியை 
வள்ளாலென்‌ விளை பயனே. 
மானுடமே வந்ததென்று 
மகிழ்ந்‌ துவிட லறியாமை 
: வானுடலோ ஊனுட.லம்‌ 
மயிர்ப்பாலம்‌ தம்பி 'எனத்‌ 
தேனுடலர்‌ எச்சரிக்கை 
செய்துள்ள திறமுணாந்து 
மானமுடன்‌ வந்தடைந்தேன்‌ 
மறைபொருளே அருளுதியே. 
மக்களிடை மாண்புமுறும்‌ 
மாசுமுறும்‌ நிலையுண்டு 
சிக்கலுறுங்‌ காரணமோ 
சிறுவிளக்கப்‌ பகுத்தறிவே 


20 


௨. இதிலை - கல்‌. சுதை - குணமில்லாப்‌ பசு ; உதைகாறபசு. 


௪. தேனுடலர்‌ - Ass, ‘eevee நாயுடலகத்தே - குரம்பை 


கொண்‌ டின்தேன்‌ பாய்த்தி நிரம்பிய. . . கருணேவான்‌ தேன கலக்க... 
[மணிவாசகர்‌ (திரவண்டப்பகுதீ ). 


15 


26 


பொதுமை வேட்டல்‌ 


புக்கபகுத்‌ தறிவாலே 
புண்ணியநின்‌ னடி.பற்றித்‌ 

தக்கவழீ காணவந்தேன்‌ 
தமியேனைக்‌ காத்தருளே. 


பகுத்தறிவு விளங்காத 
பிறவியினும்‌, வழி௩டக்கும்‌ 
பகுத்தறிவுப்‌ பிறவிக்கே 
பாடுகஞண்‌ டென்‌ றறிஞர்‌ 
உகுத்தஉரை உளங்கொண்டே 
உனதடியீல்‌ குறிவைத்தேன்‌ 
புகுந்தபிழை எவ்வளவோ 
பொறுத்தருளாய்‌ புண்ணியனே. 
மக்களுளம்‌ பகைசீற்றம்‌ 
பேய்மைகணம்‌ ஒருபாலே 
தக்கஅரு ளன்பழகு 
தெய்வகணம்‌ ஒருபாலே 
நெக்கு றுவெடம்‌ நிலையுணர்ந்‌ து 
தெய்வகண மயமாக்கப்‌ 
புக்கவருள்‌ எனைச்‌ சேர்த்தால்‌ 
புனித Iron பெறுவேனே. 
மானுடத்தின்‌ பயன்நாடி 
மனத்துறுபேய்க்‌ கணஞ்சாய்க்கத்‌ 
தாழெடுக்கத்‌ தெய்வகணங் 
கால்கொள்ளப்‌ பணிபுரிய 
வானிடத்தும்‌ மண்ணிடத்தும்‌ 
மற்றிடத்தும்‌ ௮ருளாட்சிக்‌ 
கோனடத்தும்‌ பெருமானே 
கோதிலடி வேண்டுவனே. 


௬. உகுத்த உரை - அருளிய மொழிகள்‌. 
௪. புக்கவருள்‌ - புகுக்தவருள்‌ ; அடியவருள்‌. 


மனிதம்‌ 27 


மன்பதைநின்‌ னருணெ றியில்‌ 
மனஞ்செலுத்தின்‌ வளர்ச்சியுறும்‌ 
கன்மவிதி முதலாய 
கண்மூடி வழக்குகளை 
உன்னிவரின்‌ எவ்வண்ணம்‌ 
உண்மைவழி வளர்ச்சியும்‌ 
அன்‌ பரசே இன்‌ புருவே | 
அருஞ்லகை அளியாயோ. % 
பிறவிஈலம்‌ பிறவுலகப்‌ 
பேறென்று சொல்வருளர்‌ 
அறகிலயந்‌ துறவாமல்‌ 
ஆருயிர்க ளீடை.வாழ்ந்து 
திறமையுடன்‌ பணிசெய்தல்‌ 
செல்வமெனக்‌ தெளிவடைய 
இறையவனே உளங்கொண்டாய்‌ 
ஏதமெலாம்‌ பொறுத்தருளே.. 50 


70, மணிதம்‌ 


எத்தனையோ உடலளித்தே இம்மனீத உடலை 
ஈந்துள்ளாய்‌ ஈடேற இறையவனே இதுவே 
உத்தமமாம்‌ என்‌ றறவோர்‌ உரைத்தமொழி பலவே 
உரைஒதும்‌ அளவினின்றாுல்‌ உறுபயனோ விளையா 
பத்திமைநன்‌ னெறிநடக்கை பண்புசெயும்‌ வாழ்வைப்‌ 
UT PEL EOS வாழ்வழித்‌ துப்‌ படுகுழியில்‌ தள்ளும்‌ 
இத்தனையும்‌ நின்ணீயதி மானுடத்தின்‌ நிலைமை 
ge துமயிர்ப்‌ பாலமென ஏமைதெெளிந்‌ தேனே. க. 


௧௦. அறநிலயம்‌ - தர்மம்‌ வளருபிடம்‌ ; இல்வாழ்க்கை, 


28 பொதுமை வேட்டல்‌ 


மக்களுடல்‌ தாங்குவதால்‌ மட்டுகலன்‌ விளையா 
மயிர்ப்பாலம்‌ நடக்கையிலே மதிவிழிப்பு வேண்டும்‌ 
மிக்கவிழிப்‌ புடன்௩டந்தால்‌ விழுமியதே DA 
விழிப்பின்‌ றி ௩டந்துவிடின்‌ வீழ்ச்சியதே என்று 
பக்குவரெல்‌ லாருமீகப்‌ பரிந்துரைத்தும்‌ நல்ல 
பகுத்தறிவு மலர்பிறப்பின்‌ பண்புகெட லென்னே 
 யுக்கபகுத்‌ தறிவாலே புனிதமொடு புரையும்‌ / அர 2௪. 
புரிஉரிமை உண்மையினால்‌ பொறுப்புணர்த்தாய்‌ 


மக்களின உடலமைப்பில்‌ மருவவைத்த நுண்மை 
மற்றஇன உடலமைப்பில்‌ மருவவைத்தா யில்லை 
ஓக்கஅது திகழுமிடம்‌ உள்ளமல Gon Car [டும்‌ 
ஒளிர்‌ நுண்மை வீளக்கமுற உழைப்பெடுத்தல்‌ வேண்‌ 
புக்கதென உழைப்பிலையேல்‌ பொலிந்துமிளி ராது 
பொலியா த படிவிீடுப்பின்‌ புகழ்பிறவி விலங்காம்‌ 
எக்கணமும்‌ அமைதியீலே இருமுயற்சி செய்வோர்‌ 
ஈசநின தொளிகாண்பர்‌ எங்குமுள இறைய. ௩ 


எங்குமுளன்‌ இறைவனென இயம்புவதா லென்ன 
இந்நூலை அந்‌ நூலை எடுப்பதனா லென்ன | 
அங்கெனவும்‌ இங்கெனவும்‌ அலைவதனா லென்ன 
அசத்துலகை ௮சத்தாகக்‌ காண்பதனா லென்ன 
தங்குலகைச்‌ சத்தாகக்‌ காண்பதுவே அறிவு 
தகுந்தவழி காண்முயற்ச தலைப்படுத லறிவு 
பொங்குமுள மலருளதைப்‌ பொ றியாக்கிப்‌ பார்த்தால்‌ 
பொலிதருமே ஓளிஇறையே புனிதமுற அருளே. ௪ 
௨. பகுத்தறிவு மலர்‌ பிறப்பு - மணிதப்‌ பிறவி. புரை- குற்றம்‌; 
5 மை, மனிதப்‌ பிறவியில்‌ பகுத்தறிவிருத்தலால்‌, JA நன்மை. 
யுடன்‌ தமையும்‌ புரியும்‌ உரிமையுடையதாகிறது. ஈன்மையே புரி 
யும்‌ பொறுப்புக்குத்‌ திருவருள்‌ தணையும்‌ வேண்டும்‌ என்றபடி. 
Roe 


அது - துண்மை. உள்ள மலர்‌ உள்ளே - இதயகமலத்தி 
னுள்ளே. ்‌ 


௪௫. பொறி - ஞானப்பொறி ; Asters இயக்திரம்‌, 


- 


மணிதம்‌ 3% 


உள்ளமல ருள்ள நுண்மை ஊடுருவிப்‌ பாயும்‌ 
ஒளிக்கருவிக்‌ கதிராலும்‌ உணரலிய லாதே 

உள்ளொளீியர்‌ யோகியர்கள்‌ உரைத்தவெலாங்‌ கூடம்‌ 
உலகவற்றைப்‌ பலவழியில்‌ உருத்திரித்த தையா 

கள்ளர்பலர்‌ இடை நுழைந்து கரவுகளைக்‌ காட்டிக்‌ 
கடையவரை ஏமாற்றிக்‌ காசுபறிக்‌ கின்றார்‌ 

கொள்ளுகெறி இயற்கைஎன்‌ று குருவாயில்‌ சொற்ற 

_ குணவழியே நிற்கஅருள்‌ குறைவில்லா நிறைவே. ௫ 


அன்‌ பியற்கை கெறிக்குரிய அறத்துறைகள்‌ பலவே 
அச்சாணி அகவொழுக்கம்‌ அதன்விளைவரம்‌ எல்லாம்‌ 

தன்பினிற்சென்‌ நுழல்புலன்கள்‌ இயற்கையிலே தோய்ந்தால்‌ 
தொல்லை௮லை மனம்விரைந்து சூழும்‌உரு ஒன்றை 

என்புருக்கு முறையிலெண்ணி எண்ணியொன்‌ றின்‌ ஒடுங்கும்‌ 
எப்டயனுங்‌ கருதாது பணிசெயவும்‌ தூண்டும்‌ 

மன்‌ மலர்‌ நுண்‌ பொலியுமெங்கும்‌ நின்மயமே தோன்றும்‌ 
மானுடத்தின்‌ மாண்‌ 2பன்னே வள்ளால்நின்‌ கொடையே. 


நெஞ்சமல ருள்‌ இகழும்‌ நிதிகாண நீங்கா 

நீதிவளர்‌ நிட்காமம்‌ நிறைந்தபணி வேண்டும்‌ 
நஞ்சனைய காமியமோ 'மான்கானே' பெருக்கும்‌ 

‘BT EG)’ எங்கெங்கும்‌ ஞானநிலை என்னாம்‌ 
வெஞ்சினமும்‌ வஞ்சனையும்‌ வேர்விடுத்து வளர்ந்து 

வெடிகுண்டாய்‌ அமர்க்களமாய்‌ வெறும்பிணமாய்‌ அழுகும்‌, 
துஞ்டவோ மானுடத்தைத்‌ தோற்றுவித்தாய்‌ இறையே 

தொண்டர்படை சூழ்கதுலகைத்‌ தூய்மைசெய அருளே. எ 
கண்மூக்கு சாண்வயிறு கைகாலோ மனிதம்‌ 

கட்டுநரம்‌ பெலும்புகிணம்‌ தோலுடுப்போ மனிதம்‌ 
வெண்வாக்கு வீண்நினைக்கும்‌ வெறுமனமோ மனிதம்‌. 

வேடிக்கை தாள்படிப்பு விளம்பரமோ மனிதம்‌ | 


௫: ஒளிக்கருவிக்‌ கதிர்‌ எக்ஸ்ரே, கூடம்‌ - இரகசியம்‌, 

Fre நண்‌ = நுண்மை. - - 

௮. வெண்‌ வாக்கு - வெற்றுரை. “வேடிக்கையும்‌ பத்திரிகைப்‌. 
படிப்பும்‌ விளம்பரமுமோ. | 


30 பொதுமை வேட்டல்‌ 


மண்ணோக்கிக்‌ களியாட்டில்‌ மயங்குவதோ மனிதம்‌ 
வனவிலங்காய்‌ உண்டுறங்கி வாழ்வதுவோ மனிதம்‌ 

உண்ணோக்கிப்‌ பணிபுரிந்தே ஓளிபெறுதல்‌ மனிதம்‌ 
உனையுணர்ததும்‌ மனிதமதை ஓம்பஅருள்‌ அரசே. ௮ 


உலகுடலம்‌ புறக்கரணம்‌ உட்கரணம்‌ ஏனோ 
ஓங்குமலை காடுவயல்‌ ஓதவெளி ஏனோ 
கலைகளுடன்‌ ஓவியங்கள்‌ காவியங்கள்‌ ஏனோ 
கதைகடனம்‌ இசையரங்கம்‌ காட்சிநிலை ஏனோ 
பல்மதுமும்‌ கோயில்களும்‌ பள்ளீகளும்‌ ஏனோ 
பரஞானம்‌ சத்தியமும்‌ பத்திமையும்‌ ஏனோ 
கலகமிடும்‌ விலங்காகிக்‌ கழிவதற்கோ மக்கள்‌ 
கருணேகொழி தண்கடலே காசினிபார்த்‌ தருளே. ௯ 
அரிதாய பிறவியெனக்‌ கருளரசே ஈந்தாய்‌ 
அதைகெறியிற்‌ பயன்படுத்தா அறியாமை எனதே 
உரிதாய அகமலருள்‌ உன்னைஉண ராதே 
உற்றபிறப்‌ பரும்பயனின்‌ உறுதிஇழந்‌ தேனே 
கரிதாய செயல்புரிந்தேன்‌ கடவுளுனை மறந்தேன்‌ 
கடையவரிற்‌ கடையவனாய்க்‌ கழிவுபட லானேன்‌ — 
பெரிதாய பிழைபுரிந்தேன்‌ பொறுத்தருளல்‌ வேண்டும்‌. 
பிள்ளை குறை கண்டுதள்ளும்‌ பெற்றவளும்‌உண்டே ர. 


77. க்ண்மார்க்கம்‌ 


அன்‌ மார்க்கம்‌ தோன்‌ றியநாள்‌ சாறறுதற்கோ இல்லை 
சான்றுகளும்‌ கருவிகளும்‌ சாத்திரமும்‌ இல்லை 

பன்மார்க்கக்‌ காலமெலாம்‌ பகர்கன்‌ ரர்‌ புலவோர்‌ 
பார்த்தறியார்‌ அவைபிறந்த பதமறியார்‌ ஓயா 


$. ஓதம்‌ - கடல்‌. 
௧௦. கரிதாய - பாவமான. 
க. பதம்‌ = இடம்‌, 


சன்மார்க்கம்‌ 21 


சன்மார்க்க வேரினின்‌ றுக்‌ தமைத்தவகை தெளிந்தால்‌ 

தனித்தோற்றம்‌ இல்லைஎன்‌ பர்‌ சரித்திரத்துக்‌ கெட்டா 
உன்மார்க்கம்‌ சன்மார்க்கம்‌ உனக்குண்டேோ தோற்றம்‌ 

ஓடுக்கமொடு தொடக்கமிலா உண்மையெனும்‌ பொருளே, 
மாறாத சத்தாக மருவுகின்‌ ற அறிவே 

மார்க்கமெலாஞ்‌ சன்‌ மார்க்க மலரென்‌ று தேர்ந்தோர்‌ 
Ens சிந்தையிலே தெளிதேறல்‌ இன்பே 

சித்தர்வழிச்‌ சன்‌ மார்க்கம்‌ செறியவைத்த இறையே 
வேறான கருத்துடையார்‌ வேரறியா வெறியர்‌ 

விதவிதமா மார்க்கமென்‌ று வீண்வா தஞ்‌ செய்வர்‌ 
தேறாத அவர்வினை யால்‌ செகங்கெடுத லாச்சே 

திமைஎரி பரவிவரல்‌ இிருவருளுக்‌ கழகோ. ௨ 


காண்கின்‌ ற பலதீவு கால்கொளிடம்‌ ஒன்றே 
காராவும்‌ வெண்ணாவும்‌ கறக்கும்பால்‌ ஒன்றே 
பாண்மொழிகள்‌ பலஓலிக்கப்‌ படியும்பொருள்‌ ஒன்றே 
பன்னிறத்து விளக்குகிரை படருமின்னல்‌ ஒன்றே 
பூண்தொடையல்‌ புகுந்தகயி றொன்றேஆ மாறு 
புகல்மதங்கள்‌ உயிராகப்‌ பொலியுஞ்சன்‌ மார்க்கம்‌ 
மாண்புறும்‌அம்‌ மார்க்க்மென்‌ மன்‌ மன ம்பதியச்‌ செய்தாய்‌ 
மதக்கழுது விடுத்ததென்னை மாதேவா அருளே, ௩ 
மதங்களெலாஞ சன்மார்க்க அடிகொண்டே மலரும்‌ 
மாண்புணர அருள்புரிந்த மன்னவனே வாழி 
மதங்களென்றே அடியிலுள மார்க்கம்மறக்‌ தாலோ 
வாதப்பேய்‌ தலைவிரிக்கும்‌ மக்கள்நிலை திரியும்‌ 


௨, சித்தர்‌ - சித்தை உணர்ந்து தெளித்து சத்தாக விளங்கு 
வோர்‌. 

௩. உலகில்‌ பலவேறு மொழிகள்‌ பேசப்படினும்‌, மனத்தில்‌ 
படியும்‌ அவற்றின்‌ பொருள்‌ ஒன்றே. புனல்‌, தீர்த்தம்‌, பானி, 
வாட்டர்‌ இவை பல மொழிகள்‌, இவற்றின்‌ பொருள்‌ ஒன்றே, 
ஒரு மின்னொளி, பலகிறக்‌ கண்ணாடி மூடுகளில்‌ பலவித மிறமாகத்‌ 
தோன்றுகிறது. தொடையல்‌ - மாலை. கழுத - பேய்‌, - .- 


32 பொதுமை வேட்டல்‌ 


இதஞ்செய்யும்‌ அடிமார்க்கம்‌ இழந்தமதம்‌ ஈஞ்சாய்‌ 
எஞ்ஞான்‌ றும்‌இகல்பெருக்கும்‌இன்‌ னாமைவீளைக்கும்‌ 
அதஞ்செய்யும்‌ துன்மார்க்க அலகையெலாம்‌ அழிய 
அன்புவிளை சன்மார்க்கம்‌ ஆக்கமுற அருளே. ௪ 
சாதிமதம்‌ மரபுமதம்‌ சார்புமதம்‌ சாகச்‌ 
சமயமதம்‌ வழக்குமதம்‌ சழக்குமதம்‌ சாய 
வாதமதம்‌ பேதமதம்‌ வட்டிமதம்‌ வீழ 
்‌ மடங்கள்மதம்‌ கோயில்மதம்‌ மாயமதம்‌ மாயச்‌ 
சூதுமதம்‌ வேடமதம்‌ சூழ்ச்‌ சிமதம்‌ குலையத்‌ 
தொன்மைஅறம்‌ அன்பழிக்குந்‌ துயர்மதங்கள்‌ தொலைய 
YB வில்லாத அருட்சோதி தேவே 
அகிலமெலாஞ்்‌ சன்மார்க்கம்‌ ஆர்த்தெழச்செய்‌ யரசே, 
இறையவனே சன்மார்க்கம்‌ உன்னருளால்வளர்த்தோர்‌ 
எழில்மெளனி சனத்குமரன்‌ இளங்கண்ணன்‌ அருகன்‌ 
அறமுரைத்த புத்தனுயர்‌ ஆப்பிரகாம்‌ மோசே 
அன்‌ பேசு வள்ளுவனார்‌ ஈபிகால்வர்‌ ஆழ்வார்‌ 
மறைஜூலர்‌ தாயுமானார்‌ மாதுபிள வட்ஸ்கி 
மதிஇராம கிருஷ்ணருடன்‌ இராமலிங்கர்‌ முதலோர்‌ 
நிறைஙின்‌ ற திருக்கூட்டம்‌ நீங்காத ஒளியே 
நின்மலனே சன்மார்க்க நிதிவளரச்‌ செய்யே. ௭ 
மொழியாலும்‌ நிறத்தாலும்‌ மாட்டாலும்‌ மற்ற 
முறையா லும்‌ பிரிஉலகை முழுஒருமைப்‌ படுத்தும்‌ 
வழியாதென்‌ “ற.றிஞர்பலர்‌ வகைவகையே ஆய்ந்து 
வகுத்தனர்பல்‌ சட்டதிட்டம்‌ வாழ்வுபெற வில்லை . 
பழியேதும்‌ அறியாத சன்மார்க்கம்‌ ஒன்றே 
பாழ்பிரிவு நினைவறுத்துப்‌ பரிந்தொருமை கூட்டும்‌ 
அழியாத அன்புடைய அப்பாஅம்‌ மார்க்கம்‌ 
அவனியெலாம்‌ பரவி௫ிற்க அருள்புரிவா wor Gor. ar 


௬. மெளனி - தட்சணாமூர்த்தி, 


சன்மார்க்கம்‌ € 33 


இஹறையென்றும்‌ இயற்கையென்றுஞ்‌ சிலஅறிஞர்‌ பிரித்தே 
இயற்கையினை தீ துறந்துதனி இறைவஉனைப்‌ பற்றல்‌ 
அறமொன்றும்‌ ஆத்திகமென்‌ றறிவுறுத்த லழகோ 
அறிவேஉன்‌ Dry ae அழகியற்கை யன்றோ 
உறவொல்லும்‌ இயற்கைவிடல்‌ உன்னைவிட wor ரு 
QM Qu ONS உன்னிருக்கை என்‌ றுதெளி வடைதல்‌ 
சிறையில்லாச்‌ சன்மார்க்கச்‌ சேர்க்கையென உணரச்‌ 


செய்தஉன்‌ றன்‌ அருள்மறவேன்‌ சித்தருள விளக்கே, 


பாரினிலே கலையென்‌ நு கொலைக்கலையே இந்நாள்‌ 
பரவிகஞ்சம்‌ உமிழ்ந்துவரல்‌ பரம்பொருளே அறி 

போரினிலே விஞ்ஞானம்‌ புரிகன்‌ ற ஆடல்‌ [வாய்‌ 
புலைமறமே அச்சோவென்‌ றலமரலை அறிவாய்‌ 

. வேரிழந்த அரக்கர்கலை மீண்டுமெழல்‌ ஈன்‌ ரோ 
வீரமென ஈரமிலா வினை பெருக்க லழகோ 

சீரிழந்த உலகுய்யச்‌ சிற்பர/சன்‌ மார்க்கச்‌ 
செல்வ அருள்‌ மழையபொழியாய்‌ சிறுபிமைகள்‌ பொறுத்தே. 


மண்ணெல்லாஞ்‌ சன்மார்க்க மலராட்சி வேண்டும்‌ 
மார்க்கமெலாஞ்‌ சன்மார்க்க மணங்கமழல்வேண்டும்‌ 
கண்ணெல்லாஞ்‌ சன்மார்க்கக்‌ காட்சிய றல்‌ வேண்டும்‌ 
காதெல்லாஞ்‌ சன்‌ மார்க்கக்‌ கேள்விநுமை வேண்டும்‌ 
பெண்ணெல்லா௫ சன்மார்க்கப்‌ பிள்ளை பெறல்‌ வேண்டும்‌ 
பேச்‌ செல்லாஞ்‌ சன்மார்க்கப்‌ பேச்‌ சாதல்‌ வேண்டும்‌ 
பண்ணெல்லாஞ்்‌ சன்‌ மார்க்கப்பாட்டிலெழல்‌ வேண்டும்‌ 
பரம்பொருளே சன்மார்க்கப்‌ பணிசெயவேண்‌ டுவனே, 


௮. உறவு ஒல்லும்‌ - அன்பு பொருந்தும்‌, | 
௯. விஞ்ஞானம்‌ - சையனஸ்‌, 


பொ. வே. 3 








36 


௯. 


பொதுமை வேட்டல்‌ 


. அவனியிலே கிறித்‌ துவரிஸ்‌ 


லாமியரும்‌ பெளத்தர்களும்‌ 
சைவர்களும்‌ வைணவரும்‌ 

ஜைனர்களும்‌ சார்புடைய 
எவரெவரும்‌ பலபெயரால்‌ 

ஏத்துமிறை ஒருநீயே 
தவறணைதல்‌ ஆணவத்தால்‌, 


சன்மார்க்க ஒளிகாலே. 


மண்ணீறு தாடிசடை 
மழிமொட்டை பட்டை இடை 
வெண்ணீளம்‌ காவிஅங்கி 
வேடங்கள்‌ பொருளானால்‌ 
கண்ணீள மில்லாதார்‌ 
காழ்ப்பிகலில்‌ பயன்‌ படுத்திப்‌ 
புண்ணீள மாக்கிடுவர்‌ | 
சன்மார்க்கம்‌ புகுத்திறையே. 
சாதிமத நிறநாட்டின்‌ 
சண்டையெலாம்‌ ஒழிந்தழிய 
மேதினியில்‌ காலநிலை | 
மேவுவணம்‌ சால்‌ Gant aor 
ஓதியபன்‌ முறையுண்டே 
உயிர்‌ அவற்றுள்‌ சன்மார்க்கக்‌ 
காதலிவர்‌ மணநிகழ்ச்‌சி, 
கடவுளதை ஓம்புகவே. 


- BO 


இடை பட்டை - இடையில்‌ அணியும்‌ பட்டை. வெண்‌: 


நீளம்‌ - வெள்ளிய நீண்ட அங்கி, வேடங்களே பொருளானால்‌. கண்‌: 
ணீளம்‌ இல்லாதார்‌ - பரந்த சோக்கில்லா தவர்‌. வேடங்கள்‌ புறக்கொலம்‌.. 
அவை அறிகுறிகளே ; முதன்மைப்‌ பொருளல்ல. பொருளல்லாத: 
அவற்றையே முதன்மையாகக்‌ கொள்வோர்‌ பரந்த கோக்கிழத்து,,. 
அவற்றை (புறவேடங்களை ) வைஷம்மியததக்கும்‌ பகைமைக்கும்‌ பயன்‌: 
படுத்தவர்‌ என்றபடி. 


௧௦, காதல்‌ இவர்‌ - காதல்‌ வளரும்‌ ; காதல்‌ ஓங்கும்‌, 


13 aD 


சாதியும்‌ மரபுங் கொண்ட 
சந்ததி வழியே வந்தேன்‌ 
சாதியும்‌ WIS தேய்க்குஞ்‌ 
சமரசக்‌ கருவி யானேன்‌ 
நீதியே நெஞ்சில்‌ மாற்றம்‌ | 
நிகழ்ந்தமை என்னே என்னே 
ஆதிநின்‌ அருளின்‌ ஆடல்‌ 
அற்புதம்‌ அறிவார்‌ யாரே. 


சத்தியம்‌ சைவ மென்னுஞ்‌ 
சால்புறு மரபில்‌ வந்தேன்‌ 
நித்தியச்‌ சமய மெல்லாம்‌ 
நிறைசம ரசமாக்‌ கண்டேன்‌ 
உத்தம அருள்செய்‌ மாற்றம்‌ 
உணர்வினுக்‌ கெட்ட வில்லை 
அத்தனே இரும்பைப்‌ பொன்னா 
ஆக்கிய பெருமை என்னே. 


வாதமே தூண்டும்‌ நூல்கள்‌ 
வகைவகை பயின்றேன்‌ ஆய்ந்தேன்‌ 

“பேதமே படிய வில்லை 
பெருஞ்சம ரசமே நாளாம்‌ 

போதமா ஓங்கப்‌ பெற்றேன்‌ 
பொன்னருள்‌ செய்யும்‌ வேலை 

ரீதனேன்‌ அறிவேன்‌ கொல்லோ 
நித்தனே வாழி வாழி. 

அரசியல்‌ நிலையை ஆய்ந்தேன்‌ 
அத்துறை படிந்தும்‌ பார்த்தேன்‌ 

அஆரவினைக்‌ கண்டு கொள்ளக்‌ 
கடவுளே கருணை செய்தாய்‌ 


38 பொதுமை வேட்டல்‌ 


IS 

கரவர சிருளைப்‌ போக்கச்‌ 
சமரச யானு தேவை 

பரமனே உலகைக்‌ காக்கப்‌ 


பரிந்தருள்‌ அதனை இன்றே. ௪. 


செல்வனே சிறந்து வாழச்‌ 
சிறுமையீல்‌ ஏழை வீழப்‌ 
புல்கர சாட்சி மாறப்‌ 
புனிதமாஞ்‌ சமர சத்தை 
நல்கவே வேண்டு மென்று - 
ஞாலமே கேட்டல்‌ காணாய்‌ 
பல்கவே உயிர்க ளெங்கும்‌ 
பரமனே அருள்செய்‌ யாயோ. ௫ 


சமரசம்‌ பெொருலி லுற்றால்‌ 
சாந்தமே அட்சி செய்யும்‌ 
அமரரும்‌ மண்ணில்‌ வாழ 
ஆசைகொண டலைவ ong wir 
சமரினைத்‌ தூண்டும்‌ ஆட்சி 
சாய்த்தது போதும்‌ போதும்‌ 
சமரச மார்க்கம்‌ ஓங்கச்‌ 
சத்தனே சிந்தை செய்யே. $ 
சமரச மார்க்கம்‌ பல்கின்‌ 
தரைபிடி. அமர்கள்‌ கேரா 
அமரெழுப்‌ பாசை மாயும்‌... 
AGUILA பிணிகோய்‌ நீங்கும்‌ 
குமரரின்‌ வாழ்க்கை இன் பாம்‌ 
3 குணம்வளர்‌ கலைகள்‌ பொங்கும்‌ 
அமைஅரு ளாட்‌ ச ஓங்கும்‌ 
அப்பனே கடைக்கண்‌ நோக்கே. or 


— O புல்கு - மறாவும்‌ ; அணையும்‌ - நடைபெறும்‌, தத்‌ 
பெருகவே ; மிகவே, 


14. சமரச சன்மார்க்கம்‌ 


மார்க்கம்‌ ஒன்றே சன்மார்க்கம்‌ 

மலரச்‌ செய்யும்‌ சமரசமே 
யார்க்கும்‌ உரிய அ துவளர்ந்தால்‌ 

ஆக்கம்‌ உறுமே உலகியல்கள்‌ 
மூர்க்கம்‌ அழியும்‌ பன்‌ மார்க்க 

. மூடக்‌ குறும்பு மாண்டொழியும்‌ 

பார்க்கப்‌ பொதுமைச்‌ சனமார்க்கம்‌ 

பரமா அருளாய்‌ அருளாயே. * 
சாதி ஆசை மதஆசை 

தரையின்‌ ஆசை படி நெஞ்சம்‌ 
மீதி அசை நின்னாசை 

நினையும்‌ நிலையில்‌ இல்லையே 
ஆதி சோதி அருட்சோதி 

அறிவுக்‌ கறிவாம்‌ மெய்ச்சோ தி 
ஓதி ஓழுகின்‌ சன்மார்க்கம்‌ 

உறலாம்‌ நல்ல நினைவினையே, 
காத லொழுங்கில்‌ சமரசமே 4 

கண்டால்‌ உறலாம்‌ சன்மார்க்கம்‌ 
ஓதல்‌ உணவில்‌ சமரசமே 
POS உற்றால்‌ பெறலாம்‌ சன்‌ மர்ர்க்கம்‌ 
வீதி உலவில்‌ சமரசமே 

விளங்கின்‌ இலகுஞ்‌ சன்‌ மார்க்கம்‌ 
ஆதி எங்குஞ்‌ சன்மார்க்கம்‌ 

அடைய அருளாய்‌ அருளாயே, 
சாதி மதத்தில்‌ சமரசமே 

சார்ந்தால்‌ சேரும்‌ சன்மார்க்கம்‌ 
நீதி அரசில்‌ சமரசமே 

நிறைந்தால்‌ நிலவும்‌ சன்‌ மார்க்கம்‌ 


௪. நீதியிலும்‌ அரஇலும்‌, 


சமரச சன்மார்க்கம்‌ Al 


வாதப்‌ பொருளில்‌ சமரசமே 

வாய்ந்தால்‌ வளரும்‌ சன்‌ மார்க்கம்‌ 
சோதி ! எங்குஞ்‌ சன்மார்க்கம்‌ 

சூழ அருளாய்‌ அருளாயே. ௪ 


Hau காற்றும்‌ மலையா றும்‌ 

ஓங்கு மரமும்‌ நீல்கட லும்‌ 
குளிமக்‌ கலையும்‌ சன்மார்க்கம்‌ 

தழைக்கத்‌ துணையாய்த்‌ திகழ்‌ நுட்பம்‌ 
தெளியும்‌ உள்ளம்‌ நின்‌ கோயில்‌ 

செறியும்‌ இயற்கை வடி.வான 
வெளீயே அளியே சன்மார்க்கம்‌ 

விரிந்து பரவ அருளு தியே. ௫ 


பரிதி எழுந்து மறையொழுங்கும்‌ 
மதியம்‌ தேய்ந்து வளரொழுங்கும்‌ 
பருவம்‌ மாறி வருமொழுங்கும்‌ 
பார்த்துப்‌ பார்த்துப்‌ பழகிநிதம்‌ 
கருவில்‌ நெஞ்சில்‌ உணவுறக்கில்‌ 
| காக்கின்‌ ஓழுங்கு சன்‌ மார்க்கம்‌ 
மருவும்‌ வாழ்வி லொழுங்குபெற 
மருந்தே தேவை உன்‌ துணையே. Fr 


கெஞ்சி லெண்ணம்‌ ஓழுங்கானால்‌ 
நிரலே எல்லாம்‌ ஒழுங்காகும்‌ 
அஞ்சு மடங்கி ஒழுங்காகும்‌ 
அங்கம்‌ கரணம்‌ ஓழுங்காகும்‌ 
விஞ்சு ஓழுங்கில்‌ சன்மார்க்கம்‌ 
விளங்கி நிலவும்‌ ஓழுங்கினிலே 
தஞ்ச மாகத்‌ தற்பரமே 
தயவே வேண்டும்‌ தனித்‌ துணேயே. oF 


Gs தளிமம்‌ - அழகு. 
Sle அஞ்சும்‌ - 205.5) புலனும்‌. 


72. சன்மார்க்க வாழ்வு 


சமரசசன்‌ மார்க்கமென்று தரைவெறுக்கும்‌ வாழ்வு 
சரர்ந்ததிடை. நாளினிலே சனிபிடித்த தன்றே 

OOD லகம்‌ ஆண்டவநகின்‌ அருட்பெருக்கின்‌ கொடையே 
அதைவெறுத்தல்‌ அறமாமோ ஆணைவழி யாமோ 

சுமையெனநின்‌ கொடைவெறுப்போர்சோம்பரவர்‌ பிறாக்குச்‌ 
சுமையாக id தொல்லையே யாவர்‌ 

- சமரசசன்‌ மார்க்கஉண்மை தரணீயி?ல விளங்கித்‌ 

தழைத்தோங்க அருள்‌ புரியாய்‌ தயையுடையஅரசே. 


நிலகான்கு வகைபிரிய கிரனிரலே உரிய 
மெடுமரம்புள்‌ விலங்குமக்கள்‌ நின்றுகிளர்‌ அன்‌ பில்‌ 
உலமான்‌ ற குறிஞ்சிமுல்லை மருதயெய்தல்‌ ஒன்‌ றி 
ஒழுக்கமுறக்‌ காதலெழ உடையவஏன்‌ செய்தாய்‌ 
நலமூன்‌ DI GF சன்மார்க்க நாட்டமிக அன்றே 
நண்ணியற்கை வாழ்வொறுத்தல்‌ ஞானமெனல்‌ நன்றே 
புலமோன்பு கெட்டொழியும்‌ பொறிகளலை சாடும்‌ | 
புனிதம்வளர்‌ காதல்கெறி புவிபெருக அருளே. ௨ 


பெண்பனையும்‌ ஆண்பனையும்‌ பேசிநிற்குங்‌ காட்சி 
பெண்கொடியும்‌ ஆண்கொடியும்‌ பின்னிவ காட்சி 
வண்டுளறச்‌ சுரும்பிசைத்து மயங்கிவருங்‌ காட்சி 
வாரணஞ்செம்‌ பேடையிடம்‌ மனஞ்செலுததுங காட்சி 
இண்ணெருமை காகுடனே சேர்ந்துஇரி காட்சி 
செவ்வெருது பசுவருகே சிரித்தணையுங்‌ காட்சி 
பண்மொழியின்‌ அமிழ்துண்டு பத்தன்‌ செலுங்‌ காட்சி 
பண்பளிக்குஞ்‌ FA மார்க்கக்‌ காட்சியன்‌ றா பரமே. 


௨. உலம்‌ ஆன்ற - திரட்சி அமைந்த. நலம்‌ ஊன்றும்‌. 
(இயற்கை வாழ்வை ஒறுத்தால்‌ ) புலகோன்பு கெட்டொழியும்‌ ; பொறி 
களில்‌ அலைசாடும்‌. is 

nm.  பண்மொழி - பண்மொழியுடைய பத்தினி ; காதலி. 


44 பொதுமை வேட்டல்‌ 


சன்மார்க்கம்‌இய.ற்கை இறை/கின்னெ றியென்‌ றறியா 
தவழிளமை வளமையினைத்‌ தழற்கனலில்‌ தப்போர்‌ 

துன்மார்க்க வினையியற்றித்‌ தொலைவரவர்‌ சொன்ன 
அகளுரைகள்‌ துறைகளெலாம்‌ தொல்லுலகை அரிததுப்‌ 

பன்மார்க்கப்‌ பகைவிளைத்‌ துப்‌ பாழ்செயலை அறிவாய்‌ 
பாரெல்லாம்‌ பாவஎரி பரவிவரல்‌ அழகோ 

சன்‌ மார்க்‌ கம்‌ ஈல்லியற்கை வாழ்வென்‌ னும்‌ உண்மை 


தரணியிலே வேரூன்‌ றத்‌ தயைபுரியாய்‌ ஐயா. ௪ 


இயற்கையிலே நீஇருந்தே இன்பளிக்கும்‌ அன்பை 
இனிதுணர்ந்தால்‌ காதல்நெறி இயல்வீளங்கும்‌ அப்பா 
செயற்கையிலே புலன்கெடுத்துச்‌ சக்ைதைகொலை புரிந்தால்‌ 
சிற்பரனே உன்னருளின்‌ சிறப்பையுறல்‌ எங்ஙன்‌ 
பயிற்சியில சன்மார்க்கம்‌ இயற்கையர ணென்னும்‌ 
பாடம்பெற லாமென்‌ நு பயின்‌ றவரே செற்றார்‌ 
முயற்சியிலை மன்‌ பதையில்‌ மூர்க்கமெழ லாச்சு 
முழுஇயறகை வாழ்க்கையெழ முன்னவனே முன்னே. 


காதலுணா Gara der றால்‌ கறைகள்‌ படி யாவே 
காசினியே அன்‌ பாகக்‌ கருணையொளி வீசும்‌ 
காதலினைக்‌ காமமெனல்‌ கண்ணில்லா மடமை 
காதலொரு மகனொருத்தி ஒருயிராய்‌ ஒன்‌ றல்‌, 
நீதியிழக்‌ தொருவன்‌ பல மனைகொள்ளல்‌ காமம்‌, 
நீசமிகு காமத்தால்‌ நிலமெல்லாம்‌ தீயாம்‌ 
காதலிலே காதல்கொளல்‌ சன்மார்க்க மென்னும்‌ 
கருத்தளீத்த இறையவனே காலடிகள்‌ போற்றி. ௬ 


ஆடல்கெறி பாடல்கெறி அன்பறிவு நெறிகள்‌ 

அனை தூதுமுள்‌ நெறிகளெலாம்‌ அறிவு றுத்துங்‌ காதல்‌ 
காடகமும்‌ காவியமும்‌ ஓவியமும்‌ மற்றும்‌ 

ஞானம்வளர்‌ கலைகளெலாம்‌ ௩ன்குபுகழ்‌ காதல்‌ 
பீடுறுசன்‌ மார்க்கநின்‌ ற பெரியருக்கும்‌ ஞானப்‌ 

பித்தருக்கும்‌ பத்தருக்கும்‌ பேறளித்த காதல்‌ 
சஈடிலருள்‌ LOT SHOT MoT இறைமையளி காதல்‌ 

TUM HL எழஅருளாய்‌ இயற்கைஇன்ப இறையே. 


சன்மார்க்க வாழ்வு | 45 


காதலுறு இடம்நினது கருணைபொலீி வீடாம்‌ 
STE QR இடம்நின து கருணையற்ற ஈரகரம்‌ 
காதனெறி சன்மார்க்கம்‌ காட்டுவித்தல்‌ கண்டே 
கலைவரைந்தார்‌ அறிஞரெலொம்‌ காட்டாக ஐயா 
காதலருள்‌ மாதருள்நின்‌ காட்சிபெறல்‌ ஞானம்‌ 
காணாது மாயையென்‌ று கருதல்‌௮வ ஞானும்‌ . 
காதலினைக்‌ காமமென்று கருத்தழிக்கும்‌ ௮மைப்பின்‌ 
கால்சாய்ந்தால்‌ உலகுய்யும்‌ கடவுளருள்‌ செய்யே, ௮ 


மகனொருவன்‌ மகளொருத்தி மணக்குமுறை உலகில்‌ 
வளர்ந்துவரின்‌ சன்‌ மார்க்க வாழ்வினுக்குத்‌ துணையா 
அகமடங்கி ஒருமைஎய்த ஐயஉனை நினைக்கும்‌ [ம்‌ 
அன்புவழி எளிதாகும்‌ அறவொழுக்கம்‌ இயல்பாம்‌ 
இகலமைந்த கரணங்கள்‌ இனியனவாய்‌ மாறும்‌ 
எவ்வுயிர்க்கும்‌ தண்மைசெயும்‌ இரக்கநிலை கூடும்‌ 
தகவுடைய நடுநிலைமை சாருமென்‌ று விளங்கத்‌ 
தயைபுரிந்த அப்பாவே தாளிணைகள்‌ வாழி, ௯ 


எங்குமுள உனைக்காண எவ்வளவோ முயற்சி 
இவ்வுலகில்‌ நிகழ்வதனை எவ்வுரையால்‌ சொல்வேன்‌ 
நங்கையரில்‌ உன்னெளிகாண்‌ ஞானம்வரல்‌ போதும்‌ 
நாதஉனை எங்குங்காண்‌ ஞானமெளி தாகும்‌ 
சங்கையிலாச்‌ சன்மார்க்க வாழ்வுபெற லாகும்‌ 
தன்னலத்தை அழிபணிசெய்‌ சார்புவரு மென்‌ றே 
இங்குள த்தில்‌ தெளிவெழுந்த தெப்படியோ அறியேன்‌. 
எல்லாமுன்‌ னருளென்றே ஏழையடைந்‌ தேனே. So 


16. குருமார்‌ 


அளவுகடந்‌ தோங்கண்ட. அறிவே நீங்கா 
அழகியற்கைக்‌ கோயிலமர்‌ YA பே ஞான 
ஒளியுடைய குருமாரின்‌ உளத்தே மற்றும்‌ 
ஒருகோயில்‌ கொண்டருளும்‌ ஒன்றே ஈல்ல 
வளமடைய உயிர்கட்கு மார்க்கங்‌ கண்ட. 
வான்‌ கருணை வள்ளால்நீ வாழி வாழி 
தெளிவுபெற வழிபாட்டிற்‌ சந்தை வைத்த 
இருக்கூட்டம்‌ காடோறுஞ்‌ செழிக்கச்‌ செய்யே. ௧ 
கண்ணாவுங்‌ கைகா லுங்‌ கருது கெஞ்சம்‌ 
கரணவுறுப்‌ பொன்‌ றில்லாக்‌ கடவு Gas 
கண்ணாதுி உறுப்புடைய குருமா ருள்ளக்‌ 
கமலத்துள்‌ வீற்றிருக்குங்‌ கருணை என்னே 
மண்ணார விண்ணார வயங்கி மேலும்‌ 
மருவுகின்‌ ற மணிவிளக்கே மக்கள்‌ கூட்டம்‌ 
கண்காண நாவாழ்த்தக்‌ கைகள்‌ போற்றக்‌ 
கருத்தொன்‌ ற வழங்குமருட்‌ SILA வாழி. ' ௨ 
எங்கெங்கும்‌ நீங்காமல்‌ இருந்தே எல்லாம்‌ 
இயக்கிறை sw எங்கெங்கும்‌ பால்ரெய்‌ போலும்‌ 
தங்கவுடல்‌ குருமாருள்‌ தயிர்நெய்‌ போலும்‌ 
தங்கும்வகை உணரவுநின்‌ தயவு வேண்டும்‌ 
அங்கமிலா ஆண்டவனே YESE தாங்கும்‌ 
அருட்குருமார்‌ உளத்தொளியாய்‌ அமர்ந்தும்‌ அன்பு 
பொங்குவமி பாட்டேற்கும்‌ புனிதத்‌ தேவே 
்‌. பொன்னடிஎன்‌ மனம்பூக்கப்‌ பொருந்தச்‌ செய்யே, 
கோ திலவர்‌ வழிபாட்டைக்‌ கொள்வோர்‌ யாவர்‌ 
குருமாரோ அவருள்‌ த்திற்‌ குலவும்‌ நீயோ 
சோதனையும்‌ வேண்டுங்கொல்‌ சோதி நீயே. 
தொல்லுலகில்‌ முறைபற்றிக்‌ குருமார்‌ நீயென்‌ ; 
5. இறைவனுக்கு இயத்கை முதவிய கோயில்‌ களூண்டு, 
அவற்றுள்‌ ஒன்று குருமாரின்‌ உள்ளமெனுல்‌ கோயில்‌. இதனால்‌ 
“ மற்றும்‌ ஒருகோயில்‌ ” என்னப்பட்டது. 


௪. கோதிலவர்‌ - குற்றமற்றவர்‌ ; அன்பர்‌ ்‌. அடியவர்‌. 








46 பொதுமை வேட்டல்‌ 


குருமாரிவ்‌ வுலகணைந்து குறித்த மார்க்கம்‌ 
குவலயத்தில்‌ பலமதமாய்க்‌ கொழிக்கும்‌ onus 
பருகாதார்‌ பன்மார்க்கப்‌ படுகர்‌ வீழ்ந்து 
பழிபாவம்‌ பரப்புகின்றார்‌ பரமே உன்னக்‌ 
கருதாத நெஞ்சினரே கருணை இல்லார்‌ 
கற்பகமே வெறிமதங்கள்‌ காய்ந்து சாய 
ஒருநாத உன்மார்க்கம்‌ ஓங்கச்‌ செய்யாய்‌ 
உயர்நாதங்‌ கடந்தொளீரும்‌ ஒருமைத்‌ தேவே. A 


தனித்தனியில்‌ ஓவ்வொரிதமழ்‌ சார்ந்து சார்ந்து 
தண்மலராய்க்‌ காட்சியளி தன்மை போலத்‌ 
தனித்தனியே குருநாதன்‌ என்று கூறும்‌ 
தனியாட்சி சேர்ந்தக்கால்‌ குருமா ரென்ற 
இனத்தாட்சி எழுந்ததென இறையில்‌ தேறும்‌ 
எளிவகையும்‌ இங்குலவ இனிதே செய்தாய்‌ 
மனித்தருக்குக்‌ குருநாதன்‌ வழியே நல்ல 
வாழ்வளிக்கும்‌ வானொளியே மாண்புத்‌ தேவே. ௯ 


பொன்‌ Us ar அருள்மன த்தார்‌ பிணிமூப்‌ பில்லார்‌ 
பொன்‌ றலிலார்‌ அறம்வளர்க்கப்‌ பூண்பர்‌ யாக்கை 
மன்னியற்கை ஏவல்புரி வரமே பெற்றோர்‌ 
மலைமறைப்பர்‌ கடல்பீரிப்பர்‌ மறறுஞ்‌ செய்வர்‌ 
உன்னரிய ஒலிமறையின்‌ உண்மை சொல்வர்‌ 
ஒருவர்பல ராவர்பலர்‌ ஒருவ ராவர்‌ 
பன்னுகுரு மாரென்று பாவி நெஞ்சில்‌ 
படிவித்தாய்‌ எப்படியோ பரமா வாழி. ௧௦ 





௮, படுகா - பள்ளம்‌. 
௯.  இறையில்‌ - எளிதில்‌. 
20. மறை, வரிவடிவம்‌ கடந்து நாத மயமாயிருத்தலான்‌, அஃது 


* ஒவிமறை ' என்னப்பட்டத. . நாதமயமாயுள்ள மை ©, பலமொழி 
களில்‌ குருநாதன்‌ வாயிலாக இறங்க வரிவடிவம்‌ பெறும்‌. 


77. எண்மர்‌ 


கோதிலறம்‌ வளர்க்கஇங்குச்‌ குருமார்‌ கொண்ட 
கோலங்கள்‌ தொகைகாணக்‌ கூர்ந்து பார்த்தேன்‌ 
சோதனையில்‌ தொகையொன்‌ y தொனி வில்லை 
தொடர்ந்துள்ள எண்மர்தொகை G தோன்று மாறும்‌ 
பேதமிலை அவருள்‌ சென்‌ றுணரு மாறும்‌ 
மூபயுளமின்‌ னொளிபிறங்கச்‌ செய்த தென்ன 
சோதிரின தருள்போலும்‌ தோற்ற மின்றித்‌ 
துணைசெய்யும்‌ இயல்புடைய சுடரே போற்றி. & 
1. மகம்மதுநபி 


அரபிய காட்டிற்‌ றோன்‌ றி ஆண்டவன்‌ ஒருவன்‌ என்னு 
மரபினை வாழச்‌ செய்த மகம்மது ஈபியே போற்றி [ம்‌ 
தரையினில்‌ பொதுமை மல்கிச்‌ சகோதர மேயம்‌ ஓங்கக்‌ 


கரவிலா மறையைத்‌ தந்த கருணையே போறறிபோற்றி, 
2. இயற்கை அன்னை 


௩ 


உருவமிலா இறைவனுக்கும்‌ உடலளித்து ரீல்வானக்‌ 
கருமுடியும்‌ தரையடியும்‌ கடலுடையும்‌ மலையருவி [ல்‌ 
மருவணியும்‌ புனைந்‌ துகதிர்‌ மலர்விழிபால்‌ இசைவடிவா 
அருளுயிர்க்குப்‌ பொ நிஇயற்கை அன்னை திரு வடிபோற்றி, ௩ 
3. கிறிஸ்து 
உலகம்‌ உய்ய ஒளிவீசி 
உதித்த தெய்வச்‌ சேய்போற்றி 
மலையி லெழுந்து மாசில்லா 
மறையைப்‌ பொழிந்த மழைபோற்றி 
சிலுவை அறைந்தா ரிடத்தும்‌அருள்‌ 
செய்த பொறுமை நிலைபோற்றி 
அலகில்‌ பரவர்‌ கொழுகொம்பாம்‌ 
அன்பு கிறிஸ்து அடிபோற்றி. q 
a. கதிர்‌ - சூரிய சந்திரர்‌ ; இயற்கை அன்னையின்‌ இரண்டு 
விழிகள்‌. 
பொ. வே. 4 


50 பொதுமை வேட்டல்‌ 


4. அருகர்‌ 


கொல்லும்‌ ஆட்சி குணந்தெறு வேளையில்‌ 
கொல்லா நல்லறங்‌ கூறி வளர்த்தவன்‌ 

அல்லல்‌ தீர்த்தருள்‌ ஆதி அருகனே 

மல்லல்‌ மிக்க மலரடி. போற்றியே. ௫ 


2. புத்தர்‌ 


சிலமெலாம்‌ ஒருருவாய்த்‌ திரண்டெழுந்தா 
லென உதித்த செல்வம்‌ / போற்றி 
கோலமிகு மனைவிடுத்துக்‌ கொடுங்காட்டில்‌ 
தவங்கிடந்த குணமே போற்றி 
மாலரசின்‌ அடியிருந்து மயக்கமற 
அற ழரைத்த மணியே போற்றி 
சாலறத்துக்‌ குழுவிளங்கச்‌ சங்கம்வளர்‌ 
புத்தகுரு ! சரணம்‌ போற்றி. ௭ 


6. கண்ணன்‌ 


போரார்களம்‌ பொலிதேரினில்‌ பொருதப்புகு வீரன்‌ 
வாரார்சிலை வளையாதவண்‌ மயக்குற்றமை கண்டு 
காரார்பயன்‌ கருதாஅற ஞானந்தரு கண்ணா 

தாரார்மணி வண்ணா FL தரண்மாமலர்‌ போற்றி. எ: 


PER குமரன்‌ 


ஆற்ற இளமை அழகா குமரா 

ஏற்ற அயில்வேல்‌ இறைவா முருகா 

ஊற்று மலையி லுலவுங்‌ குகனே. 

போற்றி அடிதாள்‌ புகலே குருவே. ௮ 


O. Os - அழிக்கும்‌. கொல்லா நல்‌ அறம்‌ - அஹிம்ஸா 
தர்மம்‌. 
Sle வீரன்‌ no 


Sas காமிய கருமம்‌. 


அாசசுனன. அவண்‌ - அங்கு, பயனகருதா அறம்‌- 


வாழ்த்து 51 
8. Gorarapt gD 
ன்று புரமெரித்த முக்கண்ணா கல்லாலின்‌ 
கான்று மொளீயடியில்‌ கைகாட்டி முத்திரையால்‌ 
சான்ற அறநுட்பம்‌ சாற்றாமல்‌ சாற்றுமொரு 
தோன்‌ றலாம்‌ மோனகுரு தூயதிருத்‌ தாள்போற்றி. ௯ 


16. வாழ்த்து 


உருவமில்‌ இறைவன்‌ ஒருவன்‌ என்றே 
அருளிய மகம்மது பெருகபி வாழி 
உன்னற்‌ கரிய உருவமீல்‌ ஒருவனை 
உன்னற்‌ குரியனாய்‌ உதவ உடலி 
கன்னி இயற்கை அன்னை வாழி 

நேசி பகைவரை ? என்று பேச 

ஆணி அறைந்த மாணில ரிடத்தும்‌ 
இரக்கங்‌ காட்டிப்‌ பரக்கச்‌ சிலுவையில்‌ 
நின்‌ ற சிறிஸ்து அன்பு வாழி 

கொலையர சோங்கிய நிலையில்‌ தோன்றி 
அஹிம்ஸா பரமோ தர்மா ' என்றும்‌ 
தயா நூல தர்மா ' என்றும்‌ 

அருள றம்‌ வளர்த்த அருகன்‌ வாழி 
தலமே திரண்ட கோலங்‌ கொண்டு 
போதியி னடியில்‌ சோதனை செய்து 
ஒருமையில்‌ நின்‌ று தரும முணாத்திய 
சத்திய ஞானப்‌ புத்தன்‌ வாழி 

பாரதப்‌ போரிடைச்‌ சாரதி யாகிப்‌ 
பயன்கரு தாத வியன்‌ திருப்‌ பணியாம்‌ 
பாதை காட்டும்‌ கீதையை ஓதிய 
கொண்டல்‌ வண்ணக்‌ கண்ணன்‌ வாறி 
நரதக்‌ கொடியும்‌ Gur gas தூர்தியும்‌ 


e 


“~ 


காதக்கொடி - கோழிக்கொடி ; கோழி காத தத்துவத்துக்கு 
அறிகுறி, விந்து ஊர்தி - மயில்வாகனம்‌ ; மயில்‌ வித்து தத்துவத்துக்கு 
அறிகுறி. 


52 


பொதுமை வேட்டல்‌ 


ஞான வேலும்‌ மான இச்சா 

சத்தியும்‌ எல்லாச்‌ சித்தியும்‌ உடைய 
அமரன்‌ அழகுக்‌ குமரன்‌ வாழி 
காமனைக்‌ காய்ந்து காலனைக்‌ கொன்று 
முப்புரம்‌ எரித்‌2த அப்புர முள்ள 
கல்லா லடியில்‌ சொல்லா மற்சொலும்‌ 
மோனம்‌ வாழி சாந்தம்‌ 

வாழிசன்‌ மார்க்கம்‌ வாழி இனிதே. 


19. குருமார்‌ ஒருமை 


உலகெல்லாம்‌ பொலிந்தோங்க 
உயிரப்பளிக்குஞ்‌ செழுங்‌ கதிரே 
புலனெல்லாம்‌ வென்‌ றவர்க்குப்‌ 
புத்தமிர்தஞ்‌ சொரிமதியே 
கலையென்‌ னும்‌ பயிர்தழைக்க 
அறிவுபொழி கருமுகிலே 
அலகில்லா ஒளிவண்ண 
அருட்குருவே அடிபோற்றி. 
மக்களூயப்‌ பலமதங்கள்‌ 
மருவஅமைத்‌ தவற்றினிடை 
மிக்கதொரு சமரசத்தை 
பிளிரவைததாய்‌ உயிரென்னச்‌ 
சிக்கலதில்‌ உற்றதென்ன ? 
சிற்றுயிர்கள்‌ அறியாமை 
தக்கவர்க்கு வழியுணர்த்‌ தந்‌ 
துழல்வண்ண மெய்க்குருவே. 
எம்மதத்தில்‌ நின்றாலும்‌ 
எவ்வேடங்‌ கொண்டாலும்‌ 
செம்மையறம்‌ நின்‌ றொழுகின்‌ 
சீர்பெறுதல்‌ கூடுமென்‌ று 


குருமார்‌ ஒருமை 


மெய்ம்மையுரை பகர்ந்தகுரு 
மேலவனே பன்மைமத 

மம்மரழித்‌ தெனையாண்ட 
மாண்பினையான்‌ மறவேனே. 


விதங்கண்டு வாதஞ்செய்‌ 
வீணருடன்‌ உழன்றேற்கு 
.மதங்களெலாம்‌ உன்னடியில்‌ 
மலர்க்‌ துநிற்கும்‌ உண்‌ மைநிலை 
இதம்வீளங்க என்‌ DN த்தில்‌ 
எம்பெருமான்‌ ! செய்தனை யே 
பதங்கடந்த நில்குறிக்கும்‌ 
பரமகுரு வாழியரோ. 
அறந்தேய்ந்த இடமெல்லாம்‌ 
அவதரிக்கும்‌ ஒருவஉனைச்‌ 
சிறந்தார்க்கும்‌ பலபெயரால்‌ 
செஃம்போற்றும்‌ உண்மைநிலை 
மறந்தார்கள்‌ பன்‌ மையிலே 
மயங்குகின்றார்‌ வாதத்தில்‌ 
புறங்காண வாதமெலாம்‌ 
பொன்னடியை வேண்டுவனே. 


.ஒருவஉனக்‌ குலகளித்த 
உத்தமப்பேர்‌ பலகொண்டு 
குருமெளன ரூர்த்தியென்றுங்‌ 
குமரனென்றுங்‌ கண்ணனென்‌ றும்‌ 
.மருவருகன்‌ புத்தனென்‌ நும்‌ 
மலைக்கிறித்‌ து ஈபீயென்‌ றும்‌ 
கருவியற்கை கன்னியென்‌ றுங்‌ 
கருதுநிதம்‌ வாழ்த்‌ துவனே, 
அலமரும்‌ மெளனீயென்‌ பேன்‌ 
அணிகடம்புக்‌ குமரனென்‌ பேன்‌ 
காலமலர்‌ புன்னை நிழற்‌ 
கண்ணனென்பேன்‌ கடிப்பிண்டிப்‌ 


94 பொதுமை வேட்டல்‌ 


பாலமரும்‌ அருகனென்‌ பேன்‌ 
பண்பரசுப்‌ புத்தனென்பேன்‌ 

ஜலமரக்‌ கிறித்தவென்‌ பேன்‌ | 
பிறரென்பேன்‌ குருவுனையே. or 


அலடியீல்‌ அறிவளிததாய்‌ 

அசோகடியில்‌ அருளளித்தாய்‌ 
கோலர சில்‌ அறமளித்தாய்‌ 

கொலைமரீத்தில்‌ அன்பளித்தாய்‌ 
நீலடியில்‌ இசைஅளித்தாய்‌ 

நிறைகடம்பில்‌ அழகளித்தாய்‌ 
சீலகுரு உனையடைந்தேன்‌ . 

சிறியேனுக்‌ களிப்பதென்னே. அ. 
உருஅருவ மில்லாத 

ஓர்‌இறையே உண்டென்னும்‌ 
அருமறைகள்‌ மொழியாலே 

அருள்ஞானம்‌ அமைவதுண்டோ 
உருவுடைய குருகாதா 

உன்காட்சி இறைசேர்க்கும்‌ 
பொருளுணர்ந்து வந்தடைந்தேன்‌ 

பொய்கடிக்து மெய்யருளே. ௯ 
காணாத இறழையென்‌ றும்‌ 

காணவல்ல இறையென்‌ றும்‌ 
மாணான மறையுரைக்கும்‌ 

மனந்தெளியா தலுத்‌ துழன்‌ றேன்‌ 
வாணாளை வீணாக்கி 

வாடி.மிக வந்தடைந்தேன்‌ 
காணாத இறைகாட்டுங்‌ 

காணிறைநீ குருவென்‌ நே. SO 

எ. San» ஆணி. லமரம்‌ - ஆணியடிக்கப்‌ பெற்ற மரம்‌ உ 
சலுவை, 


௮. கொலைமரம்‌ - சிலுவை. நீலடியில்‌ = புன்னை அடியில்‌, 


20. குருநாதன்‌ 


உருஅருவம்‌ அருவுருவம்‌ 
ஒன்றுமிலா இறைவிளங்கும்‌ 
திருவுடைம உளக்கமலத்‌ 
தெய்வவொணி குருகாத 
உருவெடுத்த மாள்முதலா 
உனை கரடு. உழைத்திருந்தால்‌ 
பெருகிலையைப்‌ பெற்றிருப்‌ பேன்‌ 
பிழைபொறுக்க வேண்டுவனே. 


பருமையினைப்‌ பயில்கின்‌ Mer 
பருமையினைப்‌ பருகுகின்‌ றேன்‌ 
பருமையெலாங்‌ கடந்தொவிரும்‌ 
பரம்பொருளை ௮அடைவடுதங்ஙன்‌ 
குருபரஙின்‌ திருவடியைக்‌ 
குறிக்கொண்டு வாழ்ந்திருந்தால்‌ 
திருவருளைப்‌ பெற்றிருப்பேன்‌ 
சிறுமையீனைப்‌ பொறுத்தருளே. 


குறியில்லா உலகினிலே 

குறிநெறிகள்‌ பலஉண்டு 
நெறியெல்லாம்‌ நின்றாலும்‌ 

நின்‌ கருணைத்‌ திருகோக்கைட 
பெறினல்லால்‌ இறைமைநிலை 

பெறலரீதென்‌ றுணர்ந்துவந்தேன்‌ 
அ றமெல்லா ம்‌ அருள் குருவே 

அடியன்‌ முகம்‌ பாராயோ. 


உருவாதி இலா இறையே 
உயிர்க்கருள உருத்தாங்கிக்‌ 
குருவாக வருவதெனக்‌ 
கூறுவதும்‌ மறுப்பதுவும்‌ 
பருவான உலகியற்கை 
பரழாய்வில்‌ படிந்தெழும்‌ து 
குருநாத உனையடைந்தேன்‌ 
குணக்குன்றே ஆண்டருளே- 


56 


பொதுமை வேட்டல்‌ 


ஏடுகளை ஆய்ந்தா லும்‌ 
எம்மதத்தில்‌ புகுந்தாலும்‌ 
காடுமலை அடைந்தாலும்‌ 
கண்டனங்கள்‌ செய்தாலும்‌ 
பாடுபல பட்டாலும்‌ 
பயனிலைஎன்‌ றுணாந்தின்‌ று 
வாடுநிலை நீஅறிவாய்‌ 
வாழஅருள்‌ குருமணியே. 


சடையினி லும்‌ உடையினிலும்‌ 
தாடியிலும்‌ மொட்டையிலும்‌ 
படைபடையாய்ப்‌ பாடலிலும்‌ 
பஜனையிலும்‌ பூசையிலும்‌ 
உடையகிரு ஞானம்வளர்‌ 
உறுதியில்‌ எனத்தெளிந்தே 
அடைவெனகநின்‌ னடிஅணைந்தேன்‌ 
அருள்புரியாய்‌ குருமணியே. 


மண்விடுத்துப்‌ பொன்விடுத்து 
மங்கையரை விீடுத்தொ அங்கிக்‌ 
கண்ணடைத்துக்‌ காற்றடைத்துக்‌ 
கல்மரமா யிருப்பதிலும்‌ 
பண்‌ பிலையென்‌ றுணர்ந்துன து 
பதமலரில்‌ வண்டாக 
நண்ணியதை நீ௮றிவாய்‌ 
மகோனமருள்‌ குருமணியே. 
கநீதனென்றோ கிறித்துவென் றோ 
கண்ணனென்றோ மற்றுமுள 
எந்தநிலை கொண்டேனும்‌ 
எனக்கருள வரல்வேண்டும்‌ 
சிந்தனையே உனக்காக்கிச்‌ 
சின்‌ மயமே ஒன்‌ aa ஜேன்‌ 
சந்தமறை மொழிந்தருளிச்‌ 
சகங்காக்குஞ்‌ சற்குருவே. 


மனம்‌ 57 


என்மனமே குருவாகி 
| எனைந௩ட.த்தும்‌ வழிகாணேன்‌ 
பொன்மன த்தைக்‌ குரங்காக்கிப்‌ 
_ புகுக்துழன்றேன்‌ புரைநெறியில்‌ 

கன மனததுப்‌ பாவியெனக்‌ 

கைவிடுத்தா லெங்கடைவேன்‌ 
பன்மரஞ்சூழ்‌ செடியாகிப்‌ 

படுகின்‌ றேன்‌ அருள்‌ குருவே. da 


உருவாகி அருள்புரிவாய்‌ 
உணர்வாகி அருள்புரிவாய்‌ 
கருவாகி அருள்புரிவாய்‌ 
கருத்தா அருள்புரிவாய்‌ 
பெருமானே எப்படியும்‌ 
அருள்புரிவாய்‌ என்‌ தென்‌ © m 
குருவேஉன்‌ னடிஅடைந்தேன்‌ 
குறைநீக்க அருளு இயே. ௧௦ 





21. மனம்‌ 


எல்லாம்‌ வல்ல இறைமீயானே 
என்னில்‌ மனத்தை ஏன்படைத்தாய்‌ 
பொல்லா அதனை வழிபடுத்தப்‌ 
புனிதா உன்னால்‌ இயலாதோ 
வல்லா ரதனை YUI GTI 
வரைந்த உரைகள்‌ பலகொண்டு 
கல்லார்‌ கற்றார்‌ மயங்குவதைக்‌ 
காணாய்‌ கருணைப்‌ பெருங்கடலே. க 


எங்கு முள்ள இறையோனே 
என்‌ னுள்‌ நீங்கா இனிமையனே 
அங்க உறுப்பில்‌ மனமொன்‌ றோ 
அதனில்‌ அடங்கும்‌ எல்‌உயதோ 


38 


பொதுமை வேட்டல்‌ 


எங்கும்‌ ஓடி. இயங்குவதோ 
இனிதோ தீதோ ஐயாவே 

சங்கை அறுத்து நிலைபெறுத்திச்‌ 
சாந்த வண்ணம்‌ ஆக்காயோ. 


என்னி லுள்ள மனம்‌ இன்னே . 
எழுந்து கங்கை ஹோயாங்கோ 
பன்னு வால்கா மெஸ்ஸோரி 
பரவு தான்யூப்‌ தேம்ஸ்மூழ்கி 
மின்னு மதிசேய்‌ குருஅருக்கன 
மிளிரு நிபுலை சென்றுசென்று 
தன்னும்‌ விரைவின்‌ மாயமென்‌ னோ 
துகளே இல்லாத்‌ தூ3யானே. 


மலையா ஓங்கும்‌ ௮ணுவாகும்‌ 
மற்போர்‌ செய்யும்‌ Yan Bu) றும்‌ 
புலியாய்ப்‌ பாயுங்‌ கோவாகும்‌ 
புயலாய்‌ வீசும்‌ சிறுகாம்றாம்‌ 
கலையாய்‌ வளரும்‌ க௪டாகும்‌ 
கருணை பெருக்கும்‌ கொலைபுரியும்‌ 
நிலையா மனஞ்செய்‌ நடமென்னே 
நினவுக்‌ கெட்டா மெய்ப்பொருளே. 


்‌- மனமே புலனய்ப்‌ பொறியாகி 


Roa 


@. 


வயங்கும்‌ உடலாய்‌ உலகாகி 
அனலி மதியாய்க்‌ கோளாஇ 

அவைக ஸணர்த்துங்‌ கலையாத 
நினைவாய்க்‌ கனவாய்‌ உருவெளியாய்‌ 

நிகழ்த்தும்‌ மாயம்‌ என்‌ னேயோ 
சினமே இல்லாச்‌ சிற்பரமே 

சிந்தைக்‌ கெட்டா மணிவிளக்கே. 


நிபுலை - (Nebula). 
்‌ அனலி - சூரியன்‌. 


மனத்தின்‌ விகாரம்‌ யரவுமெனும்‌ 

மறைவைத்‌ தெளிய Yo FT [eC ge 
வனத்தில்‌ வீகாரம்‌ மாயுமெனும்‌ 

மாற்றம்‌ பொய்யென்‌ றறிரந்‌துணர்ந்தேன்‌ 
மனத்தின்‌ எல்லை ௧. நடுதரஸிரும்‌ 

மன்னே மின்னே உன்னடியார்‌ 
இனத்திற்‌ சேர்ந்தால்‌ தெளிவடைவேன்‌ 

இன்பப்‌ பொருளே அருளாயே. Fe 


புறத்தே உழலும்‌ மனந்திரும்பிப்‌ 
புகுந்தால்‌ அகத்தே புலனடகங்கும்‌ 

அறத்தின்‌ கூறு கால்கொள்ளும்‌ 

அதுவே குருவரய்‌ வழிகாட்டும்‌ 
பொறுத்தல்‌ வளரும்‌ அருளுற்றுப்‌ 

பொங்கும்‌ புனித ஞானவெளி 
திறக்கும்‌ இவைகள்‌ எளிதாமே 

சித்தே உன்‌ றன்‌ துணை பெறினே. எ 


நன்மை தமை உலகிலுண்டேோ 
நாடும்‌ மன த்தில்‌ அவையுண்டேோ 
நன்மை நிறைந்த மனத்துக்கு 
நன்‌ மை உலகே புலனாகும்‌ 
புன்மைத்‌ தீமை மனத்துக்குத்‌ 
தீமை உலகே புலனாகும்‌. 
பன்மை யுணர்வு மனஞ்சாகப்‌ 
பரமே பணிசெய்‌ கன்‌ றேனே. y 


அச்சம்‌ பொய்கோட்‌ புறமனமே 
அருக அருக அகமனமும்‌ 

பச்சென்‌ றரும்பி மலர்ந்து நிற்கும்‌. 
பயனே கருதாப்‌ ன்‌ 






u = i , 


60 


௯. 


பொதுமை வேட்டல்‌ 


அச்சம்‌ பொய்கோள்‌ அற்றொழீயும்‌ 
அன்‌ பு வீரம்‌ ஆர்த்தெழும்பும்‌ 

விச்சே எதற்கும்‌ அருள்வேண்டும்‌ 
வீணன்‌ முகத்தைப்‌ பாராயோ. 


குருவென்‌ றெழுந்தால்‌ அகமனமே 

குறைகள்‌ தீர்ந்து குணமாகும்‌ 
உருவில்‌ காமன்‌ காலன்‌ செய்‌ 

உருட்டும்‌ மருட்டும்‌ உதைவாங்கும்‌ 
குரும மோங்கும்‌ தயைவளரும்‌ 

தரணி யெல்லாம்‌ சோ தரமாம்‌ 
பெரும / எங்கும்‌ உன்மார்க்கம்‌ 


பிறங்கும்‌ பிழைகள்‌ பொறுத்தருளே. 


22. மனக்குரு 


உடன்பிறந்து பிரியாதே 
உடன்வளர்ந்து வருமனமே 
கடந்தவரும்‌ கடுந்தவரும்‌ 
கற்றவரும்‌ மற்றவரும்‌ 
தடம்புவியில்‌ உனை இகழ்ந்து 
சாற்றுவதென்‌ வழிவழியே 
இடந்தரகின்‌ பாலுள்ள 
ஏதமென்ன இயம்புதியே. 
* யானடையும்‌ நிலைமைகளை 
YU துணரும்‌ ஆற்றலிலார்‌ 
ஈனஉரை பலபகர்ந்தே 
எனை இகழ்வர்‌ ? எனமனமே 
மானமுடன்‌ உன்‌ நிலையை 
மதிப தியச்‌ செய்தாயன்‌ 
ஊனநிலை கழன்‌ றுவிடின்‌ 
விச்கே - வித்தே. 


&O 


62 பொதுமை வேட்டல்‌ 


புறமனமாய்‌ நீபுரியும்‌ 
பொல்லாத வினைபலவே 
அறமனமாய்‌ ஈ௩டுஅமைவில்‌ 
அயல்மனங்கள்‌ நினதாகும்‌ 
திறமடவை சித்துவரும்‌ 
செய்யாதே செல்லுவையேல்‌ 
உறுவையமழ. நிலைமனமே 
உயர்குருவாய்‌ எழுவாய்‌. ௬ 


நீகுருவாய்‌ எழுந்தருளி 
நிறைவழியைக்‌ காட்டியதும்‌ 
TERN ஓசைஒளி 
எழும்முறையே எழில்மனமே 
போகுமிடம்‌ மேலெங்கே 
புதுவாழ்வை அளித்தொளிக்கும்‌ 
அகமீலாய்‌ கைம்மா 
ஆற்றும்வகை அறியேனே. எ 


உன்‌ புறமோ உப்பாழி : 
உன்‌ ௩டுவேோ உயராவி 
உன்னடியோ தண்மைமழை 
ஒத்திருக்கும்‌ வகையுணர 
நன்‌ மனமே துணைபுரிந்தாய்‌ 
நானிதற்கென்‌ செலுத்துவனே 
பொன்மனமே என்‌ றுன்னைப்‌ 
போ DOM sib வமுத்துவனே. = 
௬. அறம்‌ விளங்கும்‌ நடு மனத்தில்‌, பிற மனங்கள்‌ நினைப்பன 
எல்லாம்‌ அழைந்து ப தியும. அதனால்‌, *நடு அமைவில்‌ அயல்மனங்கள்‌ 
ஙின தாகும்‌ எனனப்பட்டது. நடுமன விளக்கத்தில்‌ AS ann விளையும்‌. 
அச்டித்தில்‌ அவாக்‌ கொள்ளாமல்‌ சென்றால்‌ அடிமனம்‌ விளக்கமு றும்‌ 
அங்கு மனமே குருவாகும்‌ கிலை உண்டாகும்‌ ate 
எ. ஆகம்‌ ~ உடல்‌. 


௮. புறமனம்‌ உப்புக்டல்‌ போன்றது. நடுமனம்‌ நீராவி 
போன்றது, அடிமனம்‌ மழை போன்றது. 


64 


பொதுமை வேட்டல்‌ 


பத்தியிலேன்‌ பதைத்துருகும்‌ 
பரிவில்லேன்‌ நெஞ்சினிலே 
சுத்தமிலேன்‌ வாழ்க்கையிலே 
சுகமில்லேன்‌ துகளறுக்கும்‌ 
புத்தியிலேன்‌ சத்தியிலேன 
பொறுமையிலேன்‌ உனையன்‌ நிச்‌ 
சததியனே என்க்காக்குஞ்‌ 


சார்புடையார்‌ எவரேயோ. 


இளங்குழவிப்‌ பருவத்தே 
இழைத்தபீழை யான றியேன்‌ 
வளங்கொழிக்கும்‌ பருவமெலாம்‌ 
வளர்த்தபழிக்‌ கென்‌ செய்கேன்‌ 
களங்கமற அ௮முகின்‌ றேன்‌ 
கருத்துநிலை அறவாயே 
விளங்கருளைப்‌ புரியாயேல்‌ 
Carman எனக்குண்டோ. 


உன்ன ருளைப்‌ பெறவேண்டி 
உடலோம்ப விரையாதே 
என்னிமித்தம்‌ உடலோம்பி 
இழிவினைகள்‌ செய்தலுத்தேன்‌ 
உன்னினைவு மனத்திலுற 
உயிர்சுற்றுங்‌ கொழுகொம்பாய்‌ 
மன்‌ னுமுணர்‌ வெழலாச்சு 
மன்‌ னீப்பெழின்‌ உய்வேனே. 
பொல்லாத பழிபாவம்‌ 
. புகு்திடவும்‌ இடந்தந்த 
கல்லாத மாக்களினுங்‌ 
கடையாய மனிசனமான்‌ 
நில்லாத வீளையாட்டை 
_ நிலையாக நினைந்தழிந்‌ 2 தன்‌ 
நல்லார்தம்‌ மன த்தமுதே 
நாயகமே பொறுத்தருளே. 





பொதுமை வேட்டல்‌ 


கன்‌ மமென்று நடுக்குற்றுக்‌ 
கருத்துடைதல்‌ எற்றுக்கோ 
வன்மமிலா அன்‌ பிறைநீ 
என்‌ றடியில்‌ வணங்கிவினை 
உன்னிஅழு தழுதுருகின்‌ 
உண்மையுணர்நீ தருட்பெருக்கால்‌ 
கன்‌ மமழி கணக்கறிந்தேன்‌ 
கட.வுள்சின கருளாலே. ௧௦ 





24. முறையீடு 


பிறப்பிலே சாதி மதத்தில சாதி 
பேசிடும்‌ மொழியிலே சாதி 
நிறத்திலே சாதி காட்டிலே சாதி 
நீதியில்‌ நிறையினில்‌ சாதி 
அறத்திலே சாதி ஆலயஞ்‌ சாதி 
அழுகிய பீணத்திலுஞ்‌ சாதி 
புறத்தகஞ்‌ சாதி மாற்றமே எங்கும்‌ ்‌ 
புங்கவ ௮ழித்தல்கிற்‌ கரிதோ. & 


சாதியும்‌ மதமும்‌ சம்பிர தாயச்‌ 
சாத்திரச்‌ சூத்திரச்‌ சழக்கும்‌. 

சூதுடை வழக்க ஓழுக்கமும்‌ சூழ்ந்து 
தொல்லருள்‌ கெறியினை மறைத்துச்‌ 

சோதியே உலகை அரிக்‌ துணல்‌ கண்டும்‌ 
சோதனை என்‌ றுநீ இருந்தால்‌ 

ஆதியே எனியேம்‌ செய்வதொன்‌ றறியேம்‌ 
அருணெறி ஓம்புக அரசே. ௨ 


திருநெறி என்னுஞ்‌ செடிவளர்‌ போழ்தில்‌ 
சீறிய அலகையாய்‌ வீறிப்‌ 


பெருகிய சாதி முதலவெங்‌ கொடிகள்‌ 
பீறங்கலாய்ப்‌ பீ றங்கலாய்‌ மண்டி 


முறையீடு 


அருளொளி படரா தடக்கினால்‌ உலகில்‌ 
அருநெறி எங்ஙனம்‌ ஓங்கும்‌ 

அருகிய உளத்தால்‌ உன்னடி போற்றும்‌ 
உண்மையை உணர்ந்தருள்‌ அரசே. 


மன்பதை இயங்கி மகிழ்வுற ஆதி 

மநுவெனும்‌ மன்னவர்‌ வகுத்த 
பொன்முறை யாலே பெரங்கிய தன்பு 

பொலிந்ததிங்‌ கமைதியே அந்த 
தன்‌ முறைக்‌ கூறு செய்தனர்‌ பின்னோர்‌ 
நானிலம்‌ கலக்குற அரசே 
உன்னிய நதென்னோ உலகினைத்‌ திருத்தல்‌ 
உத்தம ஒருவநின்‌ கடனே. 


- அருணெறி செழிக்க அறத்தினர்‌ தந்த . 
அரசியல்‌ எங்கணுந்‌ தழைத்கத்‌ 

தெருளறி மீவார்கள்‌ செய்தில ரதனால்‌ 
செகமெலாம்‌ கொலைக்கள னாச்சே 

மருளிலே வீழ்ந்து மன்பதை மறைந்தால்‌ 
மன்னரின்‌ ணிடம்விடுத்‌ தொருவா 


கருணைபின்‌ னெவர்க்குக்‌ காட்டுவை இன்பக்‌ 


கடவுளே என்னுடை அன்பே. 


அன்‌ பீனில்‌ வளர்ந்த அரசியல்‌ சாய 
ஆசையே அரசியற்‌ பேயாய்த்‌ 

GOOCH தாயாய்‌ விளம்பரத்‌ தலையாய்த்‌ 
தாக்கிடும்‌ தாள்களாய்க்‌ கட்டு 

வம்புக.ராகி வாதமாமந்‌ கேர்வாய்‌ 


வதைபடைப்‌ புரட்சியாய்க்‌ கொலையாய்த்‌ 


அன்புசெய்‌ கோரம்‌ சொல்லவும்‌ ஒண்ணா 
தொலைத்தருள்‌ சுதந்திரத்‌ தேவே. 

மக்களாய்ப்‌ பிறந்தோர்‌ மாக்களாய்‌ மாற 

மரபிலா அரசியல்‌ துணை செய்‌ 


அக்குளே வீழ்ந்து செகமெலாம்‌ Ar y 


சி றுகுமிந்‌ நாளினில்‌ யாண்டும்‌ 


67 


@ 








முறையீடு 71 


கையனேன்‌ நெஞ்சக்‌ கல்கரைந்‌ ABRE 
கண புனல்‌ ௨.குப்பதை அறிவாய்‌ 
மெய்யனே கருணை வெள்ளமே புலனை 
வென்‌ நிலேன்‌ வெல்வகை யருளே. அ 


இயற்கையின்‌ உயிரே இன்பமே அன்பே 
ஈசனே என்னயும்‌ படைத்துச்‌ 

செயற்கையைப்‌ படைத்த திறத்தினை அறியேன்‌ 
தெய்வமே உயிர்களின்‌ உள்ள 

முயற்சியின்‌ பயனே முனிவிலா முதலே 
மூடனேன்‌ நிலையினை அறிவாய்‌ 

பயிற்சியும்‌ படிப்பும்‌ என்செயும்‌ பண்பே! 
பாவியேன்‌ பிழைபொறுத்‌ தரு Ia. ௯ 


கற்றவ னென்று கருத்திலே செருக்கிக்‌ 
காலமே கழித்தனன்‌ வீணில்‌ 

நற்றவஞ செய்ய நாளிலை நல்ல 
ஞானிகள்‌ கூட்டமு மில்லை 

குற்றமே செய்ததன்‌ குறைபல உடையேன்‌ 
குணமலை நீயெனத்‌ தெளிந்தேன்‌ 

UDG mor உன்னைப்‌ பற்றினேன்‌ இன்று 
பரமனே பார்த்தருள்‌ செய்யே. ௧௦ 


26. முறையீடு 


எத்துணைப்‌ பிறப்போ எத்துணை இறப்போ 
எடுத்தனன்‌ உலகினீல்‌ ஏழை 

அ௮த்துணைப்‌ பிறப்பும்‌ ௮த் துணை இறப்பும்‌ 
ஆண்டவ நின்னருட்‌ கொடையே 

பத்திமை யோங்கப்‌ படைத்தனை இந்தப்‌ 
பண்புறு பிறவியை அந்தச்‌ 

சத்திய நெறியில்‌ நின்‌ றிலன்‌ பரம 
சரந்தமே அருள்புரி வாயோ. & 


42 


பொதுமை வேட்டல்‌ 


நெறியிலே நில்லா நீசனேன்‌ என்று 
நித்தனே தள்ளிநீ விட்டால்‌ 
பொறியிலேற்‌ கெந்தப்‌ புகலிட முண்டு 
பொறுத்தகலும்‌ அருள லும்‌ பொருந்தும்‌ 
அறவியல்‌ புடைய அண்ணலே உன்ன 
அடைந்தனன்‌ பிழைபொறுத்‌ தாளாய்‌ 
அறிவிலி அழுத அழுகையை அறிவாய்‌ 
அடைக்கலம்‌ அடைக்கலம்‌ அரசே. os 


பலதிறத்‌ துறையில்‌ படிந்தனன்‌ பாவி 
பரமநின்‌ னடியினை மறந்தே 
சிலதினம்‌ உன்‌ றன்‌ சீரடி நினைக்கச்‌ 
செய்ததும்‌ அருட்டி ற மன்றோ 
கலதிய ரேனும்‌ பீழைகுறித்‌ தழுது 
கசிந்துளம்‌ உருகினால்‌ அருளும்‌ 
சலதியே அமுக சார்ந்தனன்‌ அடியில்‌ 
சழக்கனை அண்ட. ருள்‌ செய்யே. ௩ 
வீடுகள்‌ கவலை வீதிகள்‌ சவலை 
விரிடதி ஊர்களுங்‌ குழப்பம்‌ 
நாடுகள்‌ புரட்‌.சி பாடுகள்‌ அதிகம்‌ 
நாதனே அமைதியை நாடிக்‌ 
காடுகள்‌ புகனுங்‌ கட்டுகள்‌ சட்டம்‌ 
கடி 58058 கொடுமைசேர்‌ காலம்‌ 


வாடுறு மனத்தால்‌ வந்ததை அறிவாய்‌ 


வள்ளலே வழியருள்‌ செய்யே. ௪ 
அமைதியே வாழ்க்கை கோக்கமென்‌ றறைந்தார்‌ 
அன்‌ றருட்‌ குரவர்கள்‌ இன்‌ Ga 
அமைவுறு தொழிலும்‌ வாழ்க்கையும்‌ அரசும்‌ 
அமைதியை அரித்திடல்‌ வெளியே 


முறையீடு } 73 


சமயமும்‌ உரிய கோயிலும்‌ அமைதி 
| சாய்த்துடும்‌ நிலைமைகேர்ந்‌ துளதால்‌ 
இமயமா நிற்க எண்ணினேன்‌ ஈசா 

இயலுமோ பரபரப்‌ பிடையே, ௫ 


மலையொடு பொழிலும்‌ ஈதியொடு கடலும்‌ 
மங்கையும்‌ குழவியும்‌ மதியும்‌ 

கலையென நின்றே அமைதியை வழங்குங்‌ 
காட்சியும்‌ பெஞ்சினைக்‌ கவரா 

நிலைமையை, உற்ற நிலத்தினை, மாற்றி 
நிறுத்திட TAT GUT இயலும்‌ 

அலைவிலாச்‌ சாந்த அமுதமே அருளால்‌ 
Y MIDA (MG உலகமும்‌ உண்டோ. வர 


உலகினிற்‌ பாவம்‌ உறுத்தெழும்‌ தெரிக்கும்‌ 
உண்மையை ஒருவனே அறிவாய்‌ 

அலகிலா தெழுக்தால்‌ அழித்திட வல்லார்‌ 
ஜயனே யன்றிவே றுளரோ 

உலகுயி ரளித்துப்‌ பாவமும்‌ அளித்த 
உத்தம அருள்வணன்‌ நீயே 

திலகமே உள்ளம்‌ திகழொளி விளக்கே 
செல்வமே திருவருள்‌ செய்யே. oT 

இலக்கியம்‌ பயின்றேன்‌ இலக்கணம்‌ பயின்‌ றேன்‌ 
எழிற்கலை பலப்பல பயின்‌ "றேன்‌ 

அலக்கமி சரியை கிரியையில்‌ நின்‌ றேன்‌ 
ஐம்புல யோகினில்‌ நின்றேன்‌ 

துலக்கஎன்‌ னறிவைத்‌ தோயபின்‌ அன்‌ பீல்‌ 
துகளற வாழ்வினில்‌ ஐயா 

£லக்கு ற நோக்கின்‌ நானற லுண்மை 
நாயக அருள்புரி யாயோ. ௮ 


O.  இமயமா கற்க - தியானத்தில்‌ சாந்த இமயம்போல்‌ நிற்க, 








முறையீடு 


பின்னைய வாழ்வில்‌ முன்னினேன்‌ பெரிதும்‌ 
பேயனேன்‌ மறந்ததும்‌ உண்டு 

அன்னையே என்றும்‌ அப்பனே என்றும்‌ 
அடைந்தனன்‌ பிழைபொறுத்‌ தருளே. 

கல்வியில்‌ வீழ்ந்தேன்‌ கலைகளில்‌ வீழ்ந்தேன்‌ 
கருணையில்‌ வீழ்க்திலேன்‌ பாவி 

செல்வமோ இல்லை சேற்றினில்‌ லீழத்‌ 
திருவருட்‌ டுணையென மகிழ்ந்தேன்‌ 

பல்வகைக்‌ களியில்‌ ப._ரூறா மெஞ்சம்‌ 
பரமனே அ௮ளித்தனை வாழி 

-தொல்வீனை அழிந்தால்‌ ஈல்லுடல்‌ பெறுவேன்‌ 
தொடர்ந்தனன்‌ பிழைபொறுத்‌ தருளே. 

சாதியில்‌ கெளீந்தேன்‌ மதங்களிலீ உமன்‌ றேன்‌ 
சாத்திரக்‌ குப்பையில்‌ புரண்டேன்‌ 

நீதியே நாள்கோள்‌ நினைந்தனன்‌ நாயேன்‌ 
நித்தியச்‌ சத்தியப்‌ பொருளே 

அதியும்‌ இல்லா அந்தமும்‌ இல்லா 
அநாதியே அனைத்திலும்‌ உள்ள 

சோதியே தொல்லை வினை எரி சுடரே 
குழ்ந்தனன்‌ பிழைபொறுத்‌ தருளே 

நரத்திக நூலில்‌ நாடிய குழுவில்‌ 

| நாட்டமும்‌ வைத்தா ளுண்டு 

காரத்திகம்‌ என்னை நண்ணிய தில்லை 
57 SAT அருளது போலும்‌ 

ஆத்திக வேடம்‌ அதிகமே உலவி 
அழித்தது அருணெறி, உண்மை 

ஆத்‌ திகஞ்‌ செழிக்க ஆருயிர்‌ தழைக்க 
அணேந்தனன்‌ பிழைபொறுத்‌ தருளே. 

செல்வமு மின்‌ றிச்‌ சீர்மனை wor DF 
சிறக்குநன்‌ மக்களு மீன்‌ றிப்‌ 

பல்வள (மின்‌ றிப்‌ பணித்தனை வாழப்‌ 
பரமனே அதனுளங்‌ காண 


73> 


a. 


(a. 


நு 


பொதுமை வேட்டல்‌ 


வல்லமை யுண்டோ வாழ்க்கையை வகுக்கும்‌ 
வள்ளல்நீ, அதன்படி ஓழுகிச்‌ 

செல்வதென்‌ கடமை சிறுமையால்‌ இடையில்‌ 
செய்தவெம்‌ பிழைபொறுத்‌ தருளே. ௬ 

செல்வமோ சிறப்போ சேண்மையில்‌ நின்‌ று 
திகழ்தரும்‌ போதெலாம்‌ தடைகள்‌ 

QUANT SF தோன்றும்‌ உள்ளழும்‌ மாறும்‌ 
உலகமும்‌ ஈகைசெயும்‌ அரசே 

செல்வமுஞ சிறப்பும்‌ தெய்வமே உன்‌ றன்‌ 
திருவடி மலரெனக்‌ கொண்டு 

நல்லவே பொழுது போக்குவன்‌ நடுவில்‌ 
மண்ணிய பிழைபொறுத்‌ தருளே. எ 

அள விலா௯்‌ செல்வம்‌ நின கெனும்‌ ஞானம்‌ 
அடையவே அடியனை இங்கே 

அளவுடைச்‌ சிறுமை அமைதரு செல்வம்‌ 
அடைவதைக்‌ தடுத்தன போலும்‌ 

களவுமறு இயற்கைக்‌ கருணையாஞ்‌ செல்வம்‌ 
கண்ணனுங்‌ கிறித்துவும்‌ மற்ற 

am cic செல்வம்‌ வள்ளலே அளித்தாய்‌ 

வழியிடைப்‌ பீழைபொறுத்‌ DN ser. ௮ 

பிறந்தனன்‌ இங்கே இறப்பனோ இங்கே 

பெயர்ந்துயான்‌ எவ்விடஞ செல்வேன்‌ 

மறந்தனன்‌ வழியை மயக்கினைப்‌ போக்கும்‌ 

மருநீதுடை மருத்துவன்‌ நீயே 

திறந்தன எல்லாம்‌ சென்‌ றுசென்‌ றுழன்‌ றேன்‌ 

. சேரிடம்‌ தெரியவே இல்லை 

சிறந்தது காணத்‌ திருவடி அடைந்தேன்‌ 
சிறியனேன்‌ பிழைபொறுத்‌ தருளே. Sm 

“பொன்னினிற்‌ பொன்னே மணியீனீன்‌ மணியே 
பொலிவினிர்‌ பொலிதரு பெரலிவே 

அன்னையின்‌ அன்பின்‌ அருஞடை அன்பே 
அமிவிலா இன்பமே அடியார்‌ — 


168 பொதுமை வேட்டல்‌ 


.இளமையிருக்‌ தெவ்வழியி லேனும்‌ உன்னை 
எப்படியோ விதம்வீதமாய்‌ எண்ணி வந்தேன்‌ 
வளமையிலும்‌ எளிமையிலும்‌ வணங்கி வந்தேன்‌ 
வாதையிலும்‌ மகிழ்வினிலும்‌ வாழ்த்தி வந்தேன்‌ 
.உளஅலைகள்‌ ஓடுக்கமுற உன்னி வந்தேன்‌ 
உறாமையிலும்‌ மறவாமல்‌ ஓதி வந்தேன்‌ 
களமொழியக்‌ கட்டறுத்துக்‌ கனவி லேனும்‌ 
காட்சியினைக்‌ கரட்டாயோ கருணை த்‌ தேவே. > 


பாவமனம்‌ வாயுடலம்‌ வகுத்தார்‌ யாரே 
படைபடையாய்ப்‌ பாவங்கள்‌ படைத்தார்‌ யாரே 
Ggas or தகமறியேன்‌ சேயின்‌ கையில்‌ 
தெறுகொள்ளி கொடுத்துவிடின்‌ Cera தென்னோ 
பாவமெலாம்‌ பகர்ந்துருகின்‌ மன்னிக்‌ கின்ற 
பண்புடைமை உனக்குண்மை பிறங்க வைத்தாய்‌ 
காவலிலே புலன்‌ வைத்துக்‌ கசிந்து நிற்கும்‌ 
கடையன்‌ நிலை கண்டருளாய்‌ கருணைத்‌ தேவே. டு 


மூக்குநுனி கோக்கலொடு மூச்சை ஈர்த்தல்‌ 

மூலஅன லெழுப்பலொடு பாம்பைத்‌ தூண்டும்‌ 
தேக்கமுத மலயோகச்‌ சிந்தை வீட்டுத்‌ 

தியானமெனும்‌ அமலத்தின்‌ தெஸிவிற்‌ சேர்ந்தேன்‌ 
வாக்குமனப்‌ பரவம்‌அறை வலிமை பெற்றேன்‌ 

வந்‌ துமுறை யிடுகின்‌ றேன்‌ வள்ளால்‌ முன்னே 
நோக்கியருள்‌ மன்னிப்பை நுழைவே றில்லை 

கோய்தீர அழுவதென்‌ mar கோன்பே ஐயா. Tre 


- என்பாவம்‌ வெளிப்படையாய்‌ இயம்பும்‌ ஆற்றல்‌ 
எனக்களித்த வீரஇனி எளிய பாவம்‌ 
என்பாலில்‌ அணுகிவர எண்ணுங்‌ கொல்லோ 
எண்ணினதைத்‌ தலையெடுக்க ஈசா உன்றன்‌ 
yor பினும்‌ அருள்விடுமோ அரசே என்னை 
அருமந்த பிள்ளைகளில்‌ ஒருவ னாக்கு 
.இன்பாரச்‌ செய்யஉலம்‌ இசைந்தால்‌ உய்வேன்‌ 
எங்கெங்கும்‌ வீற்றிருக்கும்‌ இனிமைத்‌ தேவே. 


ட்‌ . 


9 


விண்ணப்பம்‌ 79 


பாவமெலாம்‌ எங்கிருந்து பரவிற்‌ றென்று 
பனுவல்களை ஆய்ந்தாய்ந்து பார்த்துச்‌ செத்தேன்‌ 
மேவியதென்‌ ஐயமன்‌ றி வேறொன்‌ றில்லை 
விரிவாய்தல்‌ அருளில்லா வீத்தை வேலை 
தாவியவெம்‌ பாவத்தால்‌ தவிக்கும்‌ rr 
- தற்பரனே உனையடைநீ்தேன்‌ தக்க மார்க்கம்‌ 
ஆவிநலம்‌ உறக்காணும்‌ அறிவு பெற்றேன்‌ 
அழியாத ஆனந்த அருண்‌ மைத்‌ தேவே. ௮ 


பாவமெனில்‌ ஈடுங்குமனம்‌ பாவிக்‌ கீந்தாய்‌ 
பரமநின தருட்பெருக்கைப்‌ பரவல்‌ எங்ஙன்‌ 
ஆவியெலாம்‌ பரவிடினும்‌ ஆற்றா தன்றே 
ஆண்டவனே ஆருயிரே அமுதே அன்‌ பின்‌ 
காவியமே ஓவிய 2ம கலையே தெய்வக்‌ 
கற்பகமே கற்பகஞ்சேர்‌ கருணைக்‌ காவே 
காவிலுறு கடிமணமே மணத்தின்‌ கூழ்வே 
கண்காண உளங்காணக்‌ காட்சி ஈல்கே. Ta 


உலகிலுள பாவக்கார்‌ ஓடி ஓடி 
உறுத்துருமி ஈச்சுமழை உரமாய்ப்‌ பெய்‌ து 
மாலையருவி முதலாகி மண்டி. மண்டி. 
மலட்டாறாய்‌ ஊற்றாறாய்‌ வானா முகி 
நிலைகளெலாம்‌ நிரப்பிஉயீர்ப்‌ பயிர்கள்‌ வேக 
நெருப்பாக எரித்துவரல்‌ நிமலா காணாய்‌ 
கிலமழிந்தால்‌ நின்னருட்கு வேலை ஏது 
நிறைபொருளே அமுதமழை நிரம்பப்‌ பெய்யே. ௧௦ 


௧௦. பாவக கார்மேகம்‌. Sa நிலைகளை யெல்லாம்‌ நிரப்பி. end 


சாதிய பயிர்கள்‌, 


29. அருள்‌ வைப்பு 


பச்சையிளங்‌ குழவியிலே பாவிசெய்த தறியேன்‌ 
படிப்படியே வளருங்கால்‌ பாவமூடன்‌ வளர 
BEETS கூட்டரவை நண்ணவைத்த தென்னோ. 
நல்லிளமைப்‌ பருவத்தே காதஉனை நினைந்த 
இச்சையிலும்‌ பழிபாவம்‌ இயங்கவைத்த தென்னோ 
என்வினையோ உன்னருளோ ஏழைஅறி யேனே 
எச்சமெலாம்‌ AED எனையாளல்‌ வேண்டும்‌ 
எப்பிழையும்‌ பொறுத்தருளும்‌ இயல்புடையஅரசே. 


இளமையிலே உன்‌ நினைவும்‌ இழிபாவ நினைவும்‌ 
இரண்டுமொன்றாய்‌ இயங்கவைத்த எண்ணமறிவே 
முளைகிளரிப்‌ பாவஎண்ணம்‌ முகிழ்த்துமர மாகி [னோ 
மூடாமல்‌ காத்த Ht UD மூர்க்கன்‌ றி வேனோ 
தளையுளதென்‌ றறைந்துவிட்டார்‌ தரணியிலே அறிஞர்‌ 
தளைநினைவின்‌ வேரறுக்குஞ்‌ சக்தியில்‌ எல்லாம்‌ 
விளைமுதலே உனை நோக்கி வேண்டுகின்‌ றன்‌ அருளே 
வேறுதுணை இலைஎனக்கு வின கடந்த பொருளே. 


அயலவரின்‌ மொ ழியினிலேஆர்வம்வைத்தேஅலைந்தேன்‌ 
அதிற்பெரிய பட்டம்பெறும்‌ அசையிடைவீழ்க்தேன்‌ 
மயலொழிய மனமாற மறித்தஅதி சயத்தை 
மாதேவா என்னசொல்வேன்‌ மட emu ms தேனே 
கையிலெழு துங்கணக்குக்‌ கதியெனவே கொண்டேன்‌ 
கடி திலதை வீரைந்தொ மழித்த கருணேயென்ன அரசே 
செயலினிலும்‌ நீகலந்து செய்ததை உணராத்‌ 
தீயன்‌ பிமைபொறுத்தருளாய்இருவருஸின்‌ வைப்பே. 


= 


௪. : கூட்டரவை - சோக்கையை : கூட்டுறவை. எச்சமெலாம்‌ - 
சேடங்களை யெல்லாம்‌ ; எஞ்சியுள்ள வினைகளை யெல்லாம்‌, 
2, களரி - எழுக்து, தளை - பாசம்‌: கட்டு, 


E எனது மடமையை அறிந்தேனே. ஒரு கம்பெனியில்‌ 
கணக்கனா யிரும்தமை. 


அருள்‌ வைப்பு | 81 


பள்ளியிலே போதிக்கும்‌ பணியுவந்தே ஏற்றேன்‌ 
பரமஅதன்‌ பற்றறுத்த பான்மை௮றி யேனே 

கொள்ளைஎரி அரசியலில்‌ as துநின்‌ றேன்‌ ஐயா 
கொதிப்படக்கிப்‌ பதைப்பொழித்த குணத்தையறி யேனே 

தெள்ளுகொழமி லியககத்தில்‌ சேவைசெய்தேன்‌ பன்னாள்‌ 
சிந்தன டேறாது செய்ததறி யேனே 

வள்ளுலுன தருட்பெருக்கின்‌ வகையுணரா சொழிந்தேன்‌ 
மலரடி.என்‌ தலைமீது வைத்தருளா மின்னே. q 


மனைவியொடு மக்களொடு மகிழ்வுடனே வாழ்ந்தேன்‌ 
மாளஅவர்‌ உளங்கொண்ட மாண்பையறி யேனே 
மனைவியென மற்றொருத்தி மனத்தில்மரு வாத 
வண்ண்ஞ்செய்‌ வல்லமையின்‌ வகையைஅறி யேனே 
தனிமையிலே வாழ்ந்துபணி தரணியிலே ஆற்றத்‌ 
தற்பரநின்‌ தயவென்‌ ற தன்மையறி யேனே 
பனிமொரறியர்‌ காட்சியிலே பரமநின தொளியைப்‌ 
பார்க்கஅருள்‌ சுரந்தகலம்‌ பாட அறி யேனே. ௫ 


உணவிலுளம்‌ வைத்‌ துவைத்து வகைவகையில்‌ உண்டேன்‌ 
உணவுளத்தை வறட்டுவித்த உளவைஅறி யேனே 
வணவணமாய்ப்‌ பட்டாடை வரிந்துகட்டி வந்தேன்‌ 
வரிவழக்கம்‌ அறவொழித்த மர்மம்‌அறி யேனே 
கணகணமாப்‌ பேச்செழுத்தால்‌ கலக்கிவிட்டேன்‌ நாட்டைக்‌ . 
கலக்கவழி மறைத்தடைத்த கணக்கை௮றி யேனே 
நிணநிணமே செறிபுரட்௪ு நினந்தகெஞ்சை அப்பா 
நீக்கியற மாக்கியதன்‌ நீர்மையறி யேனே. Fir 


சாதிமதச்‌ சாக்கடையில்‌ ௪ருக்கியடி வீழ்ந்தேன்‌ 
சமரசசன்‌ மார்க்கமெனுஞ்‌ சார்பளித்த தெதுவோ 
ஓதுகலை மயற்கடலில உளமிருத்துப்‌ படிந்தேன்‌ 
உயர்‌ இயற்கை கலையென்றே உணர்வித்த தெதுவோ 
௬. Bom நிணமே - மாமிச மாமிசமாக : இரத்தஞ்‌ இந்தும்‌ 


புரட்‌ என்றபடி. 
பொ. வே. 6 


82 பொதுமை வேட்டல்‌ 


போதனையில்‌ நெடுங்காலம்‌ புந்திவைத்தேன்‌ ஐயா 
போதனையிற்‌ சாதனையே போருந்தியதென்‌ றெதுவோ 

சோதனையில்‌ ஆழ்ந்தாழ்ந்த சோதனைக்கும்‌ எட்டாச்‌ 
சோதிநின தருளன்‌ றிச்‌ சூழ்வதுவே றுளதோ. ஏ, 


உருவவழி பாட்டுறுதி ஓரோவழியிற்‌ செய்தால்‌ 
உறுதிகுலைக்‌ தொருமைகெடும்‌ என்றுரைத்த தெதுவோ 
திருவுடைய ௮கத்திணையின்‌ சேர்க்கைபெற்றா லுருவத்‌ 
இறம்விளங்கும்‌ என்றுணர்த்தித்‌ தெளிவித்த தெதுவோ 
உருவமெனக்‌ கல்வணங்கல்‌ உயர்வழிபா டாகா 
ஓவியமே உளங்கவர்வ தெனத்தெரித்த தெதுவோ 
உருவருவம்‌ ஒன்‌ றுமீன்‌ றி ஓங்குபரம்‌ பொருளே 


உன்னருளே எனக்கொண்டேன்‌ உண்மையெனக்கருளே. 


குருமணியின்‌ காட்சியிலே வேட்கைகொண்டேன்‌ அரசே 
கோ தில்குரு நாதனுண்மைக்‌ குணங்குறித்த தெதுவோ 
பருமையிலே மனஞ்செலுத்திப்‌ பன்மையிலே வீழ்ந்தேன்‌ 
பருப்பன்மை ஒருமைக்குப்‌ படியென்‌ ற தெதுவோ 
கருமமறல்‌ ஞானமெனக்‌ கருத்திருத்தி வந்தன்‌ 
கைம்மாறெண்‌ ணாக்கருமஞ்‌ செய்யென்‌ ற தெதுவோ 
பெருமநின தருளன்‌ றிப்‌ பேசுதல்வே றுண்டோ 
பிழைபொறுக்கும்‌அருளுடைய பெரியபரம்‌ பொருளே, 


என்னுடைய வாழ்வினை நீ இயக்கிவரும்‌ நுட்பம்‌ | 
இளமையிலே உணராமல்‌ இறுமாப்பால்‌ கெட்டேன்‌ 
உன்னுடைய அருளாலே உழலுமொரு பாவி 
உனைமறந்தேன்‌ உய்‌ வனா உண்மையிலே கெட்டேன்‌ 
என்னிலைமை அறியர்மை எங்குமுள அறிவே 
ஏழைமுகம்‌ பார்த்தருளி இரும்பிழைகள்‌ பொறுப்பாய்‌ 
கன்னலிலும்‌ acia ற கருணைபெரு sy 
காட்டில்வலைப்‌ பட்டகலை கதியானேன்‌ அரசே. ௧௦ 


௮. ஒரோ வழிபில்‌ - ஏகதேசத்தில்‌. அகத்திணையின்‌ - மனோதத்‌ 
அவத்தின்‌. 
௧௦. கலை - கலைமான, 


30. குறை களை 


அறியாமை எனுமுதலை அடர்ந்ததெனை என்றோ 
அதைஅகற்றும்‌ ஆற்றலுயிர்க்‌ கிலலையென அருளால்‌ 
குறியேதும்‌ இல்லானே குறிஉடலும்‌ உலகும்‌ 
கொடுத்தறிவை விளக்கியதை LOAD கொடியேன்‌ 
வெறியேறி இழைத்தபிழை அத்தனையும்‌ பொறுத்து 
மேலேற்றப்‌ படிப்படியே மனமந்கெளியச்‌ செய்த 
கெறியோனே நின்‌ மலனே நின்‌ பெருமைத்‌ திறத்தை 
நேர்மையிலேன்‌ எவ்வாறு நினந்துபுகழ்‌ வேனே. & 


அருளரசே எனக்களித்த அகத்திணீலே அகந்தை 
அரக்கனுழைமந்‌ தாட்‌ சிசெய விடுத்தஅறி யாமை 
மருளுடையேன்‌, அவன்‌ கொடுமை மாதேவா அறிவாய்‌ 
மறமிக்க அவனைமறி வகையறியேன்‌ வலியோ 
இதருளுணர்வோ ஒன்றுமிலேன்‌ செய்வதொன்றும்‌ அறியேன்‌ 
திக்கற்ற பாவிக்குத்‌ தணைஎவரோ சொல்லாய்‌ 
இருளடைவில்‌ வாடுகின்ற ஏழைமுகம்‌ பாராய்‌ [யே. 
எப்பிழையும்‌ பொறுத்தருளும்‌ இயல்புடைய இறை 
பொன்மனத்தை எனக்களித்தாய்‌ புண்ணியனே Y 
புகுந்தசஞ்ச லத்தாலே புலிகரடி முதலாம்‌ /வோ 
பன்‌ மிருகம்‌ உலவுகின்‌ ற பரற்காடாய்ப்‌ போச்சே 
பழமலையே புதுப்புன 2ல பரங்கருணைக்‌ கடலே 
அன்னையே நினைந்‌ துருகும்‌ உயர்நிலையை இழந்தேன்‌ 
உலகினிலே ஏன்‌ பிறந்தேன்‌ உத்தமனே சொல்லாய்‌ 
என்னிலையைப்‌ பண்படுத்த எண்ணுதி3யல்‌ உய்வேன்‌ 
இல்லையெனில்‌ என்செய்கேன்‌ ஏழைமுகம்‌ பாரே. ௩ 
அற்றமெனுள்‌ ஊற்றெடுத்துச்செறிந்தார்த்த சேட்டை 
செப்புதற்குஞ்‌ சொல்லுண்டோ சீறுபுலி நாணும்‌ 
கூற்றுருவாய்‌ முடுக்குங்கால்‌ குருதியெலாங்‌ கொதிக்கும்‌ 
கூர்நரம்புக்‌ கட்டிளகும்‌ கொல்லு மது ஒடுங்கப்‌ 
பாற்றியுளத்‌ தமைதியெனும்‌ பரிதியெழ அருளிப்‌ 
பாவியெனைத்‌ தடுத்தாண்ட பரங்கருணை நிதிய 
ட சேற்றிடையில்‌ கமலமெழத்‌ தேன்பிலிற்ற வண்டு 
தித்திக்கும்‌ பாட்டோதச்‌ செய்யிறைநீ யன்றோ. ௪ 


84 பொதுமை வேட்டல்‌ 


வன்‌ மஅனல்‌ எரிக்கிரையாய்‌ மாய்ந்துவந்த காலை 
மன அமுதாய்த்‌ தண்மைபொழிட்‌ தாண்டவண்மை வாமி 

கன்‌ மம கரைகாணாக்‌ கடலென்‌ றே அஞ்சிக்‌ 
கலங்கயெஎன்‌ கலக்கொழித்த கருணேநிலை வாழி 

பன்‌ மைமயக்‌ குறும்வழியே பகைமைவளர்‌ எனக்குப்‌ 
பண்பொருமை இனபுணாத்தும்‌ பான்மையருள்‌ வாழி 

தன்‌ மமலை யாயிலங்கித்‌ தயைஅருவீ சொரியும்‌ * 
தண்மையனே பண்மையனே தனிநீது வடிவே. ௫: 


ஆசையெனும்‌ அலகைஅன்பை அடக்கிவிலங்‌ இட்டே 
ஆள இடந்‌ தந்தபின்னை ஆளகினைந்‌ தாயோ 
ஈசஅதை அறத்தொலைத்தால்‌ எவ்வுயிரும்‌ ஆவேன்‌ 
இன்‌ பநிலை வேறுண்டோ capa யேனே 
வீசுவெயில்‌ படர்ந்துவர விலகிவறள்‌ நீர்போல்‌ 
வீரிஆசை நின்னொளியால்‌ விலகிஅற ஐயா 
வாசமலர்‌ இளமையிலே மனஞ்செலுத்தி வந்தாய்‌ 
வள்ள HOTS கெவ்வகையில்‌ வழங்குவன்‌ கைம்‌ மாறே. 


காமவெறிக்‌ கடல்கடந்து காகுற்கரை நண்ணிக்‌ 
காணாத நெறிகாணக்‌ கண்ணளித்த கண்ணே 
சேமமுற ஒருத்தியுடன்‌ சிலஆண்டு வாழ்ந்து 
சேயடைய அன்‌ புபெறச்‌ செம்மைபுரி அறமே 
தேமொழியர்‌ ஒளியினிலே திகழ்காய்மை நுட்பம்‌ 
சிந்தையினில்‌ படி. யவைத்துச்‌ சிக்கறுத்த பதியே 
காமமெனப்‌ பெண்ணாலகைக்‌ கருதாத கல்வீ 
காசினியில்‌ பெருகிவரக்‌ கடவுளருள்‌ செய்யே. 


pe 

தனியொருத்தி மணக்தறத்தில்‌ சார்வாழ்க்கை மற்றத்‌ 
தையலரைத்‌ தாயென்று சால்புறவே கருதும்‌ 

இனியமன த திருவளித்தல்‌ என்றுணரச்‌ செய்தாய்‌ 
இயற்கைமணநக்‌ தின்‌ பல்கும்‌ இறைவகின குருளே 


௮. மணந்து அறத்தில்‌ சார்தல்‌. வாழ்க்கை, ௮வ்வாழ்ச்கையே: 
மற்றத்‌ தையலசை...... இருவளித்தல்‌. ( 


- 


























யொதுமை வேட்டல்‌ 


சந்தடியில்‌ விழுந்தமக்கள்‌ 

: சாந்தமுறப்‌ படிப்படியே 

இந்தைநிலை பெறுவதற்குத்‌ 
இருக்கோயில்‌ வழிபாடு 

முந்தையினர்‌ கோலிவைத்தார்‌ 
மூலமுறை மாறிவரல்‌ 

எந்தைஇறை நீ௮றிவாய்‌ 
ஏழையேம்‌ செய்வதென்னே. 


வணக்காலும்‌ வாழ்த்தாலும்‌ 
வழிபாடு நிகழ்கோயில்‌ 
கணக்காடல்‌ குதாடல்‌ 
கட்காமக்‌ கொலையாடல்‌ 
பிணக்காடல்‌ முதலாய 
பேயாடல்‌ இடமாகப்‌ 
பிணக்காடா மாறுவது 


பெருமானே தீருவுளமோ. 


பொல்லா த மருட்செயல்கள்‌ 
புகுந்தரிக்கும்‌ கோயில்களில்‌ 
கல்லாதார்‌ ஆட்சிமிகக்‌ 
கற்பனையும்‌ கண்டும்‌ 
உல்லாசக்‌ களியாட்டும்‌ 
உலவிவரின்‌' உள அலைகள்‌ 
நில்லாவே நில்லாவே 
நின்மலனே காத்தருளே. 


எக்கோயில்‌ கண்டாலும்‌ 
இறையிடமென்‌ றுளங்கொண்டே 
அக்கோயில்‌ அடைந்துதொழும்‌ 
அன்பர்தொகை பெருகிடவும்‌ 
சிக்கோடு மதப்பிணக்குச்‌ 
சிதடர்தொகை அருகிடவும்‌ 
மிக்கோனே வேண்டுகின்றேன்‌ 
விண்ணப்டங்‌ கேட்டருளே. 


திருக்கோயில்‌ oT 


இருக்கோயில்‌ கெட்டதென்று 
சவவழி பாட்டைவிட்டால்‌ 
செருக்கோட வழியுண்டோ 
சிற்பரமே தனிஇடத்தே 
உருக்கோல மிட்டுன்‌ னை 
உன்னுவதும்‌ வழிபாடே. 
சுருக்கோட வழிபாட்டைத்‌ 
தகுமுறையில்‌ வளர்த்தருளே. 50 


33. திருக்கோயில்‌ 


உருவின்‌ றி அருவின்‌ றி உருஅருவ மின்‌ றி 
உரையின்‌ றி அசைவின்‌ றி ஒளிபொழியு மொன்றே 
கருவின்‌ றி முளையின்‌ றிக்‌ காலவளர்ப்‌ பின்‌ றிக்‌ 
கரையின்‌ றி எங்கெங்கும்‌ கலந்தருளு மொன்றே 
செருவென்ற புலமுடையார்‌ சிந்தையிலே நின்று 
தேனமுது செரரிகின்‌ ற தெய்வமெனு மொன்றே 
இருவொன்றுங்‌ கோயிலுனக்‌ கமைந்தவித மென்னே 
செகமெங்கும்‌ ஒருமுகமா ஏற்றவித மென்னே. ௧ 


இயற்கையிலே இறையேநீ இருக்தருளும்‌ நுட்‌.பம்‌ 
இனி துணர்ந்த ஒவியத்தார்‌ எடுத்தனர்பல்‌ கோயில்‌ 
பயிற்சியிலே திருக்கோயில்‌ தத்துவத்தின்‌ பான்‌ மை 
பகுத்தறிந்தோர்‌ வழிபாட்டால்‌ மனக்குறும்பை வெல்வர்‌ 
செயற்கையிலே விழுந்தவர்‌ அத்‌ தத்துவத்தின்‌ செல்வம்‌. 
தேறாது மனக்குறும்பால்‌ தேய்வரென்‌ ற தெளிவு 
முயற்சியிலே வீளங்கவைத்த முழுமுதலே வாழி 
முத்திதெறி வாழச்செய்‌ முனிவரொளி ! வாழி. ௨ 


௧௦. உயிரான வழிபாட்டை. 


we பொதுமை வேட்டல்‌ 


அலைவழிநல்‌ ஓவியத்தார்‌ அமைத்ததொன்றோ கோயில்‌ 
ஆண்டவனே உன்கோயில்‌ அளவிலடங்‌ காவே 
நிலவுலகும்‌ நீருலகும்‌ நின்‌ றன்‌ திருக்‌ கோயில்‌ 
கெருப்புலகும்‌ வளியுலகும்‌ வெளியுலகுங்‌ கோயில்‌ 
கலையுலகுங்‌ கவியுலகுங்‌ கதையலமுங்‌ கோயில்‌ 
கானமிகு பண்ணுலகும்‌ இசையுலகுங்‌ கோயில்‌ 
ஒலியலகும்‌ மறையுலகும்‌ ஒளியுலகுங்‌ கோயில்‌ 
உலகமெலாங்‌ கோயிலுனக்‌ கோங்குபரம்‌ பொருளே. 
மண்ணெல்லாங்‌ கல்லெல்லாம்‌ மலையெல்லாங்‌ கோயில்‌ 
மரமெல்லாம்‌ பொழிலெல்லாம்‌ வனமெல்லர்ங்‌ கோயில்‌ 
கண்ணெல்லாம்‌ பயிரெல்லரம்‌ கழனியெலாங்‌ கோயில்‌ 
கயமெல்லாம்‌ ஆறெல்லாங்‌ கடலெல்லாங்‌ கோயில்‌ 
விண்ணெல்லாம்‌ ஓளியெல்லாம்‌ விளக்கெல்லாங்கோயில்‌ 
மின்னெல்லாம்‌ பிழம்பெல்லாம்‌ வித்தெல்லாங்‌ கோயில்‌ 
எண்ணெல்லாம்‌ எழுத்தெல்லாம்‌ ஏடெல்லாங்‌ கோயில்‌ 
எல்லாம்‌உன்‌ கோயில்களே எங்குமுள பொருளே. 


கரும்பணுகப்‌ புனல்கொழிக்குங்‌ காலருவி கோயில்‌ 
கரைமண லுங்‌ கலங்காத பூங்காற்றுங்‌ கோயில்‌ 
அரும்புமலர்‌ காய்கனிகள்‌ அளீஇனிமை கோயில்‌ 
ஆடுமயில்‌ கூவுகுயில்‌ அறைசுரும்பு கோயில்‌ 
விரும்புகடை கல்மானும்‌ மெல்லானுங்‌ கோயில்‌ 
வீரமுகம்‌ காதல்விழி ஈரமனங்‌ கோயில்‌ | 
அரும்பிறவிப்‌ பயனடைந்த அருட்குரவன்‌ கோயில்‌ 
அகிலமமலாம்‌ நின்கோயில்‌ அருட்சோதி அரசே. இ 


கையினிலே புனைந்த திருக்‌ கோயில்பல இந்காள்‌ 
கருததிழந்து கண்ணிழந்து கைகால்க விழந்து 
மெய்யிழந்து நிற்பதனை வித்தகனே அறிவாய்‌ 
விடியலிலே நீலமிகு வேலையிலே தோன்‌ நிச்‌ 
he அலைவு அழி. ஒலி மறைக்குக்‌ காரணம்‌. ஓவி காரணம்‌; 
மழை காரியம்‌. 


௪. கண்‌ - பீசம ; மூலம்‌ : விதை. வித்து - Sipps கெல்‌. 
- லாம்‌ வித்து. ௬. வேலையிலே - கடவிலே. Ä 


94 பொதுமை வேட்டல்‌ 


எக்கோயில்‌ சாய்ந்தாலும்‌ இறவாத கோயில்‌ 
ஈசநினக்‌ கொன்‌ றுளகே எஞ்ஞான்‌ று முளதே 
அக்கோயில்‌ (6கோயில்‌'ஐயா அஃதுயிராங்‌ கோயில்‌ 
அன்பறிவு வழிபாடே அதற்குரிய தன்றோ 


எக்கோடு மில்லாத இந்தவழி பாடே 


எங்கெங்கும்‌ பரவிவரின்‌ இகல்பகைகள்‌ எழுமோ 


இக்கால நிலையறிவாய்‌ எரியடங்க அருளாய்‌ 


எவ்வுயிரும்‌ எவ்வுலகும்‌ கோயில்கொண்ட இறையே. 


க. 


e. 





34. யோகம்‌ 


பொறிபுலன்‌ கடந்து பொல்லாப்‌ 

புறமனங்‌ கடந்து மத்தி 
மறுமனம்‌ கடந்து வேராம்‌ 

மன தீதினைச சாந்த மாகும்‌ 
குறியினீல்‌ ஒன்‌ றல்‌ யோகக்‌ 

குணம்பெறு தொடக்க மென்றே 
அறிவினில்‌ விளங்கச்‌ செய்த 

அத்தனே போற்றி போற்றி. 
காற்றினை மூக்கால்‌ ஈர்த்தல்‌ 

அனலினை மூலக்‌ காலால்‌ 
ஏற்றிடல்‌ இறக்கல்‌ மாற்றல்‌ 

இளமதி ஒளியைக்‌ காண்டல்‌ 
ஊற்றுள நாடி. நிற்றல்‌ 

உடல்முகஞ்‌ சிவத்தல்‌ எல்லாம்‌ 
T DD முறைக எல்ல 

என்‌ றருள்‌ குருவே பட்டினி. 


௧0 


உ 


மத்தி மறி மனம்‌ - தீமைகளைத்‌ தடுக்கும்‌ நடுமனம்‌. வேராம்‌ 
மனத்தினை - அடிமனத்கை 


காலால்‌ - காற்றால்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஊற்றாயுள்ள 
தாடி களை நிற்க வைத்தல்‌. 




















98 பொதுமை வேட்டல்‌ 


அடிமன த்தை அடைந்தவர்கள்‌ ஆனந்த யோக 
அறி துயிலில்‌ அமர்ந்திருப்பர்‌ அதையிதையும்‌ துற 
படியகத்‌ AD மலைகாடு பண்ணைகடல்‌ மொழிகள்‌ [வார்‌ 
படிப்படியே மறைந்தொலியாய்‌ ஒளியாகிப்‌ பாழாம்‌ 
உடலகத்தில்‌ உணர்வழியும்‌ மேல்விளையும்‌ உண்மை 
உன்னஉளம்‌ உரைத்திடகா கோக்கவிழி இல்லை 
படமழித்துப்‌ பளிங்கனைப்பா ரென்‌ றுரைத்த பதியே 
பரம்பொருளே அருட்பொழிவைப்‌ பகரஅறி யேனே. 


yg ınar மே நினைப்புமறப்‌ பழியுமிடம்‌ அதுவே 
அரியமுத லுடம்பிருக்கும்‌ ஆனந்த பீடம்‌ 

நடிகமதன்‌ நெடியயமன்‌ நாடகங்க ளில்லை 
ஞானம்வளர்‌ அறஅருளின்‌ ஈல்லாட்‌சி நடக்கும்‌ 

தடியுட லும்‌ புறமனமும்‌ DL லும்‌ மனமும்‌ 
சாடுசெய லொன்‌ றின்‌ ds தாதழிந்தே கிடக்கும்‌ 

்‌ படிமைநிலை * என்றுணர்வில்‌ படியவைத்த பதியே 
பரமேநின்‌ அருட்பெருக்கைப்‌ பாட அறி யேனே. ௪ 


பருவுடலில்‌ நுண்ணுடலில்‌ முதலுடலில்‌ முறையே 
படிந்தபுற மனமுநடு மனமும்‌அடி மனமும்‌ 
தருவிலுள தலைநடுவேர்‌ கடுப்பனவே யாகும்‌ 
தனியோகக்‌ கனல்மூள த்‌ தாங்கிடும்‌ வர்‌ எரிந்தால்‌ 
பெருமரமே கிளைகளுடன்‌ பெயர்நீதுவிழும்‌ மீண்டும்‌ 
டிறங்கயெழத்‌ தலைசுழற்றப்‌ பேறில்லை தஸிர்க்கும்‌ 
கருவழியும்‌ என்‌ NOTTS கருத்துவைத்த கதியே 
கற்பகமே நின்‌ கருணே கழறஅறி யேனே. ௫ 


௪. நடு உடலும்‌ நடு மனமும்‌, படிமைகிலை - யோகப்பயனால்‌ 
விளையுஞ்‌ சிறந்த நிலை ; தவநிலை ; படிமம்‌ Curr pde. 
௫. மரத்திலுள்ள தலை ஈடு வேர்‌ ஆகிய மூன்றையும்‌ ஒத்தனவே 
யாகும்‌. | 


100 பொதுமை வேட்டல்‌ 


மூலவொளி எழுப்புதற்கு மூர்க்க நெறி வேண்டா 


முன்னவர்கள்‌ பற்றியது மூர்க்கெறி அன்‌ று 
சீலநிறை அறவாழ்விற்‌ சேர்ந்துடலை ஓ ஓம்பிச்‌ [ தால்‌: 
சிந்தையிலே கொண்ட.குறித்‌ தியானத்திற்‌ றிளைத்‌ 
மூலவொளி மேலையெர்ளி மூண்டெழுந்து நிற்கும்‌ 
மூலவினை நீராகும்‌ என்றென்‌ றன்‌ மூளைப்‌ 
பாலமரச்‌ செய்தனையே பகலிரவைக்‌ கடந்த 
பரவெளீயே நின்னருளின்‌ பான்‌ மையறி யேனே. ௯ 


மேலொள்ீயும்‌ கீழொளியும்‌ மின்னியெழ எழவே 
மெல்லிதய மலர்வீரிநீது தேனமுதம்‌ சொரியும்‌ 
சீலஉடல்‌ கோயிலெனும்‌ சிறப்புவெளி யாகும்‌ 
சிவவொளி காலுமெங்கும்‌ செவ்வொளியே பொங்கும்‌ 
மேலு றமெய்ஞ்்‌ ஞானநிலை மேவுவதைச்‌ சொல்லால்‌ 
வீளம்பலிய ord gor று விளங்கவைத்த இறையே 
வாலறிவே யோகியருள்‌ வதிந்தருளும்‌ அன்பே 
வா ழ்வேநின்‌ அருட்டி. றத்தை வழுத்தஅறி யேனே. 


36. யோக உடல்‌ 


உடல்விளக்கை அருள்புரிந்தாய்‌ உயிரிருளை ஓட்ட 
உற்ற துணை பயன்‌ படவே யோகநிலை வைத்தாம்‌. 
உடல்வெறுத்தால்‌ யோகநிலை உயிரு றுதல்‌ என்றோ 
உயிர்‌ இருளை நீக்கிஉயர்‌ ஒளிபெறுதல்‌ என்றோ [றோ 
உடல்விளக்கின்‌ கொடைகோக்கம்‌ உடைந்துவிடு மன்‌ 
உய்யுகெறி வேறுண்டோ உடையவனே உரையாய்‌ 
உடல்வெறுக்கும்‌ அறியாமை ஓழிந்துவிடல்‌ மன்றே 
ஓலிகடந்தும்‌ QS FSD ஓங்குபரம்‌ பொருளே. க 


க, உன்‌ கொடை நோக்கம்‌. 


யோக உடல்‌ 101 


உயிரிருளை 653950 குடலமைத்த வகையை 
உன்னஉன்ன உன்கருணைத்‌ திறம்விளங்கும்‌ ஜயா 
Sn an; கெய்யெனவே தனியோகர்‌ உள்ளத்‌ 
தாமரையில்‌ வீற்றிருந்து தண்ணளிசெய்‌ தேவே 
மயிருடலம்‌ மெஞ்சுருவாய்‌ நுண்‌ ணுடல்கெஞ்‌ சருவாய்‌ 
மணக்குழுதல்‌ உடல்நெஞ்சில்‌ மருவகர ஒலியாய்‌ 
செயிரமிசெவ்‌ வொளியாகிச்‌ சிக்கறுக்கும்‌ அறிவே 
சித்தருளக்‌ கோயில்கொண்டசின்‌ மயமே அருளே. ௨ 


1)/றஉடலம்‌ தோல்கரம்பு புகையுடலம்‌ நுண்மை 
புல்லரிய முதலுடலம்‌ பொன்னவீரோங்‌ காரம்‌ 
புறமனமே அலையுமது நடுமனமோ எண்ணம்‌ 
புந்திரினை வற்றதுவே அடிமனமாம்‌ அதிலே 
உறவுகொள உறவுகொள ஊனமெலாம்‌ நீங்கும்‌ 
உண்மைஅருள்‌ இன்ப௩டம்‌ ஓங்கிவரும்‌ ஈல்ல 
அறமருவும்‌ என்றுணர அருள்சுரந்த இறையே 
அப்பாஎன்‌ றடியடைந்தேன்‌ ஆள்கபெருந்‌ீ தகையே, 


ஓங்கார உடலளிக்கும்‌ உடல்‌ நுண்மை மேலும்‌ 
உருவழுகிழ்‌ பருவுடலை உதவுவதைத்‌ தேர்ந்து 
பாங்கான புறமிருந்து கடுநுழைக்‌து அடியிற்‌ 
படிநீதுபடி படியாகப்‌ பயிற்சியினைச்‌ செய்தால்‌ 
GATS தூக்கமு றும்‌ தொல்லைபல நீங்கும்‌ 
தொல்பிறவி உணர்வுண்டாம்‌ தூயஅறி வோங்கும்‌ 
ஆங்காரம்‌ IDO RIA) என்‌ றுணரச்‌ செய்த 
ஆண்டவனே நின்கருணை அற்புதந்தே ரேனே. ௪ 


௨. முதல்‌ உடல்‌ - காரண சரீரம்‌. : மூன்று உடலுக்கும்‌ மூவகை 
கெஞ்சம்‌ உண்டு, அவை முறையே உரு ௮௬ ஒலி வண்ணம்‌ இருப 
பன. ஒலி கடந்தது ஒளிகிலை. ஒளி நிலையில்‌ எல்லாவிதச்‌ Ar 
களும்‌ ஒழியும்‌ ; சொல்லொணாதநிலை பின்னே எய்தும்‌, 

௩.. அண்ணுடலம்‌ புகைபோன்றது : தோல்‌ கரம்பு எலும்பு 
அற்றது. 

௪. ஓங்கார உடல்‌ - முதலு_ல்‌; காரண சரீரம்‌, ஓங்கார முத 
௮_லினின்றும்‌ நண்ணு வ்‌ தோன்றும்‌ ; மேலும்‌ பருவுடல்‌ பரிண 








யோக உடல்‌ 103 


ஊ ற்றினிலே காற்றினிலே ௨ஸியினிலே மூழ்கி 
ஒளிபொழிற்பூ கண்டுகண்டே உயர்பாக்க Corr Bus 
போற்றுமடிசிந்தைவைத்துப்பொருந்தியனண்‌ அருந்தி 
பொய்கடியுந்‌ O sra ez போகம்‌அள வாகி [ப்‌ 
ஆற்றினிலே நின்றொழுகி ஆசைகளி யாடல்‌ 
அலைகுடிகள்‌ அழுக்கிறுகல்‌ அளவில்லாப்‌ பேச்சு 
சிற்றமிகல்‌ புகழ்காட்டம்‌ செயற்கைகளை விட்டால்‌ 


தெரிபருமை உடல்வளரும்‌ திருவருளால்‌ இறையே. 


மலயோகர்‌ ஆசனமும்‌ மற்றவையும்‌ ஆய்ந்தேன்‌ 
வல்லவரும்‌ மார்புடைந்து மாய்வதனைக்‌ கண்டேன்‌ 
கலையோக வித்தையிலே கருத்திருத்தி மாய்ந்தேன்‌ 
கண்றூடும்‌ விளையாட்டுக்‌ கற்பனை என்‌ றுணர்ந்தேன்‌ 
மலையோரஞ்‌ சென்‌ றிருந்‌ ௫ வாசியடல்‌ விழையேன்‌ 
மாநிலத்தில்‌ எவ்விடத்தும்‌ மருட்டலிலை கெஞ்ச — 
அலையோட அமைதிபெற ௮ன்பமல யோகம்‌ 
ஆண்டவனே அருள்புரியாய்‌ அடியமர இன்றே. ௮ 


உடையின்‌ றி இருந்தஎனக்‌ குடைமூன்‌ று தந்தாய்‌[னே 
ஒன்‌ றிரும்பு வெள்ளியொன்‌ று மற்றதுசெம்‌ பொன்‌ 
அடைவென்றே இரும்புவெள்ளி ஆக்கி3வள்ளி பொன்னா 
அக்கவழி இயற்கையிலே அமையவைத்தாய்‌ அப்பா 
நடையின்‌ றிக்‌ கெட்டொழிந்தேன்‌ நல்லறிவை நல்காய்‌ 
நல்லிரும்பைப்‌ பொன்னாக்கல்‌ ஞானவித்தை யாமோ 
முடையின்றி வாழ்வறியா மூர்க்கநிலை என்னோ 
மூவுட லுங்‌ 2டந்தொளிரும்‌ முழுமைமுதல்‌ அரசே. 


அடி - உன்‌ திருவடி. ஆற்றினிலே - ஈன்னெறியினிலே. 


௪. 
ஆசை...... புகழ்‌ நாட்டம்‌ முதலாய 


அழுக்கு இறுகல்‌ - மலச்சிக்கல்‌, 
செய ற்கைகளை. 

௮. வல்லவரும்‌ - வவிமையுடையவரும்‌. கலை - இடைகலை ; 
பிங்கலை. வாசி அடல்‌ - மச்சடக்கல்‌. 

=. இரும்பு : பருவுடல்‌ ; வெள்ளி ௫ அண்ணுடல ; பொன்‌ : 
மூதலுடல்‌. இரும்பை - உலோக இரும்பை. 


104 பொதுமை வேட்டல்‌ 


நீக்கமற எங்கெங்கும்‌ நிறைந்துள்ள அறிவே 
நின்‌ படைப்பில்‌ ஒருநப்பை நினைந்துகின ந்‌ துன்னி 
கோக்கதுவா யொன்‌ றஒஜன்‌ ற அதன்மயமாம்‌ எல்லாம்‌ 
நுவலரிய அம்மயமும்‌ செம்மயமாய்த இகழும்‌ 
தேக்குமயம்‌ பொன்‌ றியதும்‌ செப்புதற்கொன்‌ றில்லை 
தேகமனம்‌ அற்றநிலை சிந்தனையில்‌ லாத 
ஆக்கமுறல்‌ நன்றென்னும்‌ அறிவுபெற ஐயா 
அருள்புரிந்த ஆண்ட கையே அடியனடைக்‌ கலமே. 


3/. தியானம்‌ 


இறைவனே உன்றன்‌ இருப்பினில்‌ அடியேற்‌ 
கெட்டுணை ஜயமு மின்‌ று 

தரையினில்‌ இன்மை சாற்றிய சில்லோர்‌ 
சாகுநாள்‌ உன்னையே நினைந்து 

முறையிடல்‌ கண்டேன்‌ முத்தெனக்‌ கண்ணீர்‌ 
முகத்தினீல்‌ வடிந்ததைப்‌ பார்த்தேன்‌ 

அறவனே டலகாள்‌ அரற்றினன்‌ அழுதேன்‌ 
அகமுணர்ந்‌ கருள்வழி SGL. க 


ஈசனே உன்‌ றன்‌ இருப்பினச்‌ சொல்லி 
இருப்பதால்‌ எப்பயன்‌ விளையும்‌ 
பாசமே யுடைய பாவியான்‌ பாசப்‌ 
பற்றினை எப்படி அறுப்பேன்‌ 
பூசைகள்‌ செய்தேன்‌ பூமல ரிட்டேன்‌ 
புண்ணியக்‌ கோயில்கள்‌ Gee som 
நேசமே பெருக்கும்‌ நூல்களை ஆய்ந்‌ தன்‌ 
நேர்வழிக்‌ காட்சியை அருளே. ௨ 


எங்கும்நீ உள்ளாய்‌ எங்கும்கான்‌ இல்லை 
எப்படி உன்‌ 'னுடன்‌ கலப்பேன்‌ 

தங்குமஞ்‌ ஞானி தகைந்தென்ைச்‌ சிறுகச்‌ 
சா।டயே வீழ்த்திய தறிவாய்‌ 


இயானம்‌ | 105 


இங்கதைக்‌ தவிர்க்க எத்தனை முயற்சி 
எண்ணினன்‌ செய்தனன்‌ பயனோ 
புங்கவா பொருந்திப்‌ புகவிலை இறையும்‌ 
புகிிலாரு வழியினை அரசே. ௩ 
தாகமே கொண்டேன்‌ தனிவழி காணத்‌ 
தயாபர எழுந்தது தியான 
யோகமே என்று மின்னென ஒருநாள்‌ 
உற்றதன்‌ வழிதுறை அறியேன்‌ 
ஏகநா யகனே எந்தையே ஈசா 
எமிலருட்‌ டுணேயென உணர்ந்தேன்‌ 
வேகமே உந்த விடுத்தன என்னை 
வெற்றுரை விளம்பர வினையே. Pp 
புறமன அலைவு பொன்‌ றிட ஒன்றைப்‌ 
புந்தியில்‌ நினைக்கவென்‌ றகத்தின்‌ 
துறையுணர்‌ அறிஞர்‌ சொல்லிய படியில்‌ 
துன்னினால்‌ ௮துபிற மனங்கள்‌ 
உறவினை ஈல்கும்‌ உன்‌ னுமா றவைகள்‌ 
உமலுமற்‌ புதங்களும்‌ நிகழ்த்தும்‌ 
இறவினை அளிக்கும்‌ சடஓளி காட்டும்‌ 
சிற்பர வேறெது செயுமே. ௫ 
ஒன்‌ Dal Gere ற லென்‌ றுகொண் டெ.திலும்‌ 
ஒன்‌ MOTE உறுபயன்‌ விளையா 
தென்‌ றுணர்‌ உள்ளம்‌ என்றனக்‌ களித்த 
இறைவநீ இயற்கையிற்‌ படிந்தே 
ஒன்‌ றிய நிலையின்‌ தத்துவ நுட்பம்‌ 
ஒளிருமோ ருருவினை உன்னின்‌ 
ஈன்றொணி விளங்கும்‌ என்றுளந்‌ தெளிய 
நரதனே செய்ததும்‌ அருளே. Ir 
௫. அகத்தின்‌ துறை உணர்‌ அறிஞர்‌-மனோதத்துவ சாஸ்திரிகள்‌. 
௬. இறைவனும்‌ இயற்கையும்‌ ஒன்றியுள்ள நிலையை ஓவியத்தார்‌ 
உருவத்தில்‌ அமைக்கின்றனர்‌. அவ்வருவில்‌ இயற்கை இறையின்‌ தத்துவ 
அட்பம்‌ பொருந்துகிறது. இத்தத்துவ நுட்பம்‌ ஒளிரும்‌ உருவைத்‌ 
இியானிப்பதால்‌ பயன்‌ விளையும்‌ என்‌ mung. 


> 








108 யொதுமை வேட்டல்‌ 


கசம்படரும்‌ வண்டி. OF Gus 
காதுறுங்கால்‌ உன்‌ நினை Gau 
தசும்பரவும்‌ படமசை த்துப்‌ 
பண்ணொலியில்‌ உன் நினை வே. 
காலையிலே எழும்பரிதிக்‌ 
கதிரூட்டும்‌ உன்நினை வே 
மாலையிலே எழும்மதியின்‌ 
நிலஷட்டும்‌ உன்கினை வே 
நீலமுமிழ்‌ வான்‌ கோள்கள்‌ 
நின்‌ றூட்டும்‌ உன்‌ நின வே 
சோலைமணக்‌ காற்றூட்டும்‌ 
தூயவனே உன்நினை வே. 


பள்ளியில நூல்பயின்‌ றும்‌ 
பலதுறைக a lis துழன்‌ றும்‌ 
வள்ள லுனை உணர்ந்துய்ய 
மாந்தர்படும்‌ பாடென்‌ னே 
புள்ளிஉழை மான்‌ ஈடையில்‌ 
புந்திவைத்துச்‌ சிந்தித்தே 
உள்ளவுள்ள உன்நினை வே 
உறுதிபெற உண்டாமே. 


மாங்குயிலின்‌ குரல்கோயில்‌ 
மயில்நடனம்‌ அருட்கோயில்‌ 
தேங்குபசும்‌ இளிமழலை 
திருக்கோயில்‌ உன்‌ நினப்பைப்‌ 
பாங்குபெற ஊட்டிநிற்கப்‌ 
பாமரர்கள்‌ அங்குமிங்கும்‌ 
மூங்கையராய்த்‌ திரிவசென்ன 
முழுமுதன்‌ மை மெய்ப்பொருளே. 
பசுமைமணிச்‌ சிறகுடைய 
பறவையொன்‌ நு வானிவர்ந்து 
திசைதிசையே இசைமுழக்கிச்‌ 
செல்லுவதை நோக்கிநின்‌ றல்‌ 


39. தியானம்‌ 


எங்குமுளாய்‌ என்றுன்னை இயம்பிவிடல்‌ எளிதே 
எழுதிவிடல்‌ பாடிவிடல்‌ எடுத்துரைத்தல்‌ எளிதே 
எங்குமுள உனையுணரும்‌ வழிஎதுவோ என்றே 
இரவுபகல்‌ எண்ணிஎண்ணி இவ்வுலகில்‌ வாழ்ந்தால்‌ 
எங்குமுள உனதுடலம்‌ இயற்கையெனும்‌ உண்மை 
இயல்பிலுறும்‌ உறுதிபெறும்‌ என்றுமனடந்‌ தெளிந்தேன்‌ 
எங்குமுள இறையவனே எப்படியோ தெளிவை 
ஏழைமகற்‌ கருள்புரிந்தாய்‌ இரக்கநிதி நீயே. க 


என்னுளமே கோயி'லென எங்கெங்கும்‌ பேச்சே 
எத்தனையோ மறைமொழிகள்‌ எடுத்தடுக்க லாச்சே 
(பின்னொளிருங்‌ கருவிகொடு மெய்யறுத்‌ துப்‌ பார்ப்போர்‌ 
மேதைகிணம்‌ தசைகுருதி மிகுந்துவர லன்‌ றி 
மன்னுமிறை கோயிலொன்‌ றும்‌ மருவவில்லை என்றார்‌ 
மனக்கோயில்‌ எ துவென்‌ றே மயக்குற்றுக்‌ கிடந்தேன்‌ 
என்னுளத்தே தியானமெனும்‌ எண்ணமுற்ற தென்னோ 
எழைபடும்‌ பாடுணர்ந்த இறைவஉன்‌ றன்‌ ௮ருளோ. 


பலயோகம்‌ பலவாறு பலருணர்த்தக்‌ கேட்டேன்‌ 
பற்றிவிட்டேன்‌ சிலவற்றைப்‌ பற்றாமல்‌ விட்டேன்‌ 
சிலயோகம்‌ உளங்கவரும்‌ சிறப்புடைமை கண்டேன்‌ 
சிரதைஅவை கொள்ளவில்லை திருவருளின்‌ செயலோ 
மலயோகத்‌ துறைகளிலே மயங்கிவிழா வண்ணம்‌ 
மாதேவா எனைக்காக்க மனங்கொண்டாய்‌ போலும்‌ 
நலயோகம்‌ தியானமெனும்‌ ஞானவுணர்‌ வென்னை 
நண்ணியதென்‌ உன்னருளே நாதாந்த அரசே, ௩ 


(118 ௨, உளக்கோயில்‌ பெரிதும்‌ பேசப்படுகிற y. மருத்துவர்‌ உறுப்‌ 
புக்களைச்‌ சத்திரஞ்செய்‌ அ பார்க்கிறா. அவர்‌ * உள்ளத்தில்‌ ஒரு கோயிலு 
-மில்லையே' என்கிறார்‌. மனக்கோயில்‌ எது 2 அது தியானத்தால்‌ அமை 
வும்‌ என்றபடி. 








112 பொதுமை வேட்டல்‌ 


பன்‌ மார்க்க உணர்வெழுப்பும்‌ பகைமார்க்கம்‌ மாய்த துப 
பத்திவளர்‌ பொ துமார்க்கம்‌ படைக்கவல்லகொண்டு,. 

கன்‌ மார்க்கம்‌ பெருகிவருங்‌ காலமிது தியானம்‌ 
காக்ககறும்‌ தொண்டாற்றக்‌ கருணைபுரி அரசே. எ 


தொண்டென்று தொண்டுசெயின்‌ துகளறுக்குந்‌ தியானம்‌ 
தொடர்ந்துவரும்‌ முனைப்பழியும்‌ தொல்லைமனம்‌ மாறும்‌ 
சண்டையெலாம்‌ மண்டியிடும்‌ சாத்துவிகம்‌ ஓங்கும்‌ 
சன்மார்க்கம்‌ ஈனிவிளங்கும்‌ சாத்திரங்கள்‌ சாற்றும்‌ 
அண்டபிண்ட அற்புதங்கள்‌ அடுக்கடுக்காய்த தோன்றும்‌ 
அனைத்துயிரும்‌ ஒன்‌ ஜென்‌ னும்‌ அன்‌ புவழித்திறுக்கும்‌ 
தொண்டருளம்‌ வீற்றிருந்து தொல்லுலகை நடத்தும்‌ 
தொண்ட /எங்குக்‌ தொண்டுநெறி சூழஅருள்‌ புரியே. 


உடற்றொண்டும்‌ கலைத்தொண்டும்‌ ஓங்குதொழமிற்‌ ரொண்டும்‌ 
உற்றமனதக்தொண்டுடனேஉதித்தகுடி த்தொண்டும்‌ 
இடத்தொண்டும்நாட்டுரிமைத்தொண்டுஞ்சகத்தொண்டும்‌ 
இயன்‌ றவரை இயங்கிவரின்‌ இகல்பகைகள்‌ ஒதுங்கும்‌ 
கடற்புவியீல்‌ தியானஅகக்‌ கண்திறக்கும்‌ கன்றே 
கருணையிலா அமைப்பெல்லாங்‌ காலொடிந்து வீழும்‌ 
திடத்தொண்டும்‌ தியானமுமே சிறக்‌க௮ரு ளரசே 
தெய்வஒளிப்‌ புதுஉலகம்‌ திரண்டுதிரண்‌ டெழுமே. 


மண்ணீனைந்தேன்‌ நீர்நினைந்தேன்‌ வன்னிவளி நினைந்தேன்‌ 
வான்‌ வெளியும்‌ மதிகதிரும்‌ வழிவழியே நினைந்தேன்‌ 
உண்ணினைக்குட்‌ தயான வகை உணர்வுகொண்டேன்‌ 
உற்றதுணை செய்வாயோ yaaa வாயோ[ ஐயா 
எண்ணமறி ஆற்றலுண்டோ Y O E யுடையேன்‌ 
எப்படியோ உன்‌ கருணை எவ்வழியில்‌ செலுமோ 
அண்ணலேனக்‌ கொருவரமே௮ளித்‌ அவிடின்‌ உய்வேன்‌ 
அகநகொணடில்‌ ஆரவேண்டும்‌ அருளபுரிவாய்‌ அதுவே. 


——_ 


= இடதீதொண்டு - தாம்‌ வாழும்‌ ஊர்த்கொண்டு. 


40. கருணைத்‌ திறம்‌ 


உன்னருளால்‌ இவ்வுலகில்‌ 

ஒவ்வொன்‌ றும்‌ உற்றுவர 
என்‌ செயலால்‌ நிகழ்வதென 

எண்ணிவக்தேன்‌ இறையோனே 
உன்னருளும்‌ என்செயலும்‌ 

ஓளிந்தேபோர்‌ செய்தனவோ 
உன்னருளே வாகையணி 

உண்மைநிலை உணர்ந்தேனே. க 


ஒருவரிடம்‌ வன்கண்ணும்‌ 

ஒருவரிடம்‌ மென்கண்ணும்‌ 
மருவவைத்தல்‌ இயல்பென்‌ று 

மாநிலத்தரார்‌ நினைப்பதுபொய்‌ 
கருணையினை எல்லார்க்குங்‌ 

கா லுவதே உனதியல்பு 
பரிதியொளி பரப்புவதில்‌ 

பால்கொனுமோ இறையோனே. ௨ 


அருளொளியில்‌ மூழ்குவதை 
அறியாமல்‌ அலையுமனம்‌ 
அருளினீலே மயங்குவது 
மனிதரது குறைபாடே 
தெருளிலிவர்‌ உன்னடி யைச்‌ 
சிந்தையிலே இருத்திவரின்‌ 
அருளொளியில்‌ மூழ்குவதை 
அறிகுவர்ஈன்‌ Da mown Cor. ௩. 


க, வாகை - வெற்றிமாலை. 
௨. சூரியன்‌ தன்‌ ஒளி பரப்புவதில்‌ பால்‌ கொள்ளல்‌ (பட்ச 
பாதம்‌) உண்டோ ! 


பொ. வே. 8 


114 


பொதுமை வேட்டல்‌ 


நற்செயலும்‌ தீச்செயலும்‌ 
நண்ணுமிடம்‌ உயிருளமே 
எச்செய்லும்‌ இல்லாத 
இறையோனே உன்மீது 
பச்சைமுதுப்‌ பழிசுமத்திப்‌ 
பார்ப்பவருங்‌ கரையேற 
இச்சைகொளின்‌ வழிகாட்டும்‌ 
இரக்க இயல்‌ நின தன்‌ றோ. 
உன்னியலை உணராமல்‌ 
உள றிவருங்‌ கயவர்களும்‌ 
கன்னெஞ்சங்‌ கசிந்துருகிக்‌ 
கலங்குங்கால்‌ கைப்பிடித்து 
நன்னெறியிற்‌ செலுத்துமருள்‌ 
நாயகனே இகலில்லா 
உன்னருளை நினைப்பதுவே 
உறுதியென வந்தேனே. 


தீயவெலாம்‌ உலகிடை ஏன்‌ 
செறிவித்தாய்‌ என்றென்றே 
ஆயமனஞ்்‌ செலுத்திவந் தன்‌ 
௮ நுபவத்தில்‌ அவைகளுமே 
நேயநெறி விரைவதற்கு | 
நேர்படுத்‌ தும்‌ விதங்கண்டேன்‌ 
தூயபரம்‌ பொருளேநீ 
துணைபுரியும்‌ வகைஎன்னே, 


வெம்மைகெறி ௩டப்பவர்க்கு 
விருந்துநிழ லாவதுபோல்‌ 
சசம்மைஅறம்‌ விருந்தாகும்‌ 
தமையலே உழல்வோர்க்கும்‌ 
அம்மையினுந்‌ தயவுடையாய்‌ 
அறவழியும்‌ மறவழியும்‌ 
செம்மலுன தருளியங்குஞ்‌ 
சீரியலின்‌ சிறப்பென் னே. 


41. அருளாட்சி 


அகிலாண்ட கோடியெலாம்‌ இயங்கஅரு ors oF 
அறவோர்க என்‌ றளித்த அரசியலைப்‌ பின்னாள்‌ 
இகலாண்ட மனமுடையார்‌ ஈரங்குலைத்‌ தார்கள்‌ 
எரிபகையே கொலஃைபெருகி இன்‌ பமழித்‌ தனவே 
செகமாண்டு மறைந்துவிடத்‌ திருவுளச்சம்‌ மதமோ 
சிற்றுயிர்கள்‌ கட்டவிழச்‌ சிந்தைசெய்‌ லெங்கே 
மிகவேண்டி மெய்யடியார்‌ விதிர்விதிர்த்தல்‌ கண்டு 
மேதினியி லருளாட்சி விழிக்கவிழி நோக்கே. E 


குறுமதியர்‌ அறம்மறந்து கோனாட்சி என்றும்‌ 
குடிஆட்சி என்‌ றுங்குடி.க்‌ கோனாட்சி என்றும்‌ 
சிறுமை மிக அரசியலைச்‌ செறியவைத்தா றிங்கே 
சிதடரினம்‌ சழக்கரினம்‌ சீறிவிழுங்‌ காட்சி 
வறுமையுறப்‌ பசிபிடுங்க வந்தபிணி தின்ன 
மன்‌ னுயிர்கள்‌ வதைந்துறங்கி மடிகின்‌ ற காட்சி 
வெறுமையெனுஞ்‌ குநியமோ மெய்யருளை யுடையாய்‌ 
வியனுலகில்‌ அருளாட்சி விளங்கவிழி கோக்கே. ௨ 
பொல்லாத ஆட்சிகளால்‌ பொதுமைஅறம்‌ நீங்கிப்‌ 
பொருளொருபால்‌ குவிந்தொருபால்‌ பொன்றுதலை அறி 
மல்லாட வழக்கெடுக்கும்‌ மன்‌ றுகளில்‌ நீதி [ வாய்‌ 
மயக்கடைந்து மெறிபிறழ்ந்து மாய்வதனை அறிவாய்‌ 
கல்லாத மாந்தரினங்‌ கற்றவரை ஒதுக்கிக்‌ 
கலையழித்தே ஆட்சிபுரி கொலைவினையை அறிவாய்‌ 
எல்லாரும்‌ இன்புறவே எங்குமுள இறையே 
இனியஅரு ளாட்சிஇன்றே எழக்கருணை புரியே. ௩ 


AGAN AN ஆட்சிகளால்‌ அரக்கரினம்‌ பெருகி 
அகிலமமர்க்‌ களமாக்கி அன்‌ பழித்தல்‌ ௮றமோ 
தெருளற்ற அவர்படைகள்‌ இரண்டெழுந்து பாய்ந்து 
சிவவதை குண்டுகளால்‌ செய்துவரல்‌ அழகோ 


அருளாட்சி 117 


மருள ற்ற ஓவியமும்‌ காவியமும்‌ மற்ற 
மாண்கலையும்‌ ஈடுக்குற்று வதையுறுதல்‌ முறையோ 
இருளற்ற பேரொளியே எவ்வுயிர்க்கும்‌ பொதுவே 
இறையவனே அருளாட்சி இங்கரும்பச்‌ செய்யே. ௪ 


ஆண்டவனே வழியடியார்‌ அருளீயவை அருளே 
அருகபுத்தர்‌ உரைத்தஅறம்‌ அன்‌ பீனும்‌ அருளே 
மாண்‌சிலுவை கிறிஸ்துவிடம்‌ வழிசெந்நீர்‌ அருளே 
வள்ளுவனார்‌ தமிழருவி வாய்மைமொழி அருளே 
காண்டகுகந்‌ தாயுமானார்‌ கருத்தெல்லாம்‌ அருளே 
கரணைமன இராமலிங்கர்‌ கண்ணீரும்‌ அருளே 
தீண்டரிய சோதிஅருட்‌ சோ திஉயீர்ச்‌ சோதி 
திமைஅண்டா அருளாட்சி திகழஉளங்‌ கொள்ளே. 


அலைநெஞ்சை மென்மேலும்‌ அலைக்குமர சியலால்‌ 
அவனிபடும்‌ பாடுகளை ஆண்டவளன்‌ சொல்வேன்‌ 
கலைநெஞ்சம்‌ காணாத கழகமலி வென்னே 
காதலின்பம்‌ நுகராத காமவெறி என்னே 
தொலைஞ்சு வறுமையுலை வறுமையெழ லென்னே 
தொகைதொகையாய்‌ மருத்துவமும்‌ மன்றுஞ்சூழ்வென்னே 
கொலையஞ்சுங்‌ கொலையென்னே குண்டுமழை என்னே 
குணமலையே அருளாட்சி குறித்தருளா யின்னே. ௬ 
மருளார்க்கும்‌ ஆட்சியெலாம்‌ மறைந்தொடுங்கி உலகில்‌ 
மன்‌ னுயீர்கள்‌ கவலையின்‌ றி worden pal கொள்ள 
அருளாட்சி விதைகாதல்‌ அ௮ன்பீல்படி வாகி 
அகக்கருவில்‌ அரும்பிமுளைத்‌ தறக்குடியில்‌ வளர்ந்து 
தெருளார்ககும்‌ ஊர்நாட்டில்‌ செழித்தோங்கித்‌ தழைத்‌ HF 
சீருலகில்‌ மரமாகிச்‌ செழுங்கனிகள்‌ உதவ 
்‌ இருளாட்சி இல்லாத இன்பஒளி விளக்கே [புரியே. 
இயற்கையிலே கோயில்கொண்ட இறைவஅருள்‌ 


இ. Ostet - இரத்தம்‌. 
௬. வறுமை உலை வறுமை - வறுமையும்‌ AFA கொடிய 


QW Den, 


118 பொதுமை வேட்டல்‌ 


ஐந்துவிதப்‌ பூதஇயல்‌ ஆழ்ந்தாழ்ந்தே ஆய்வர்‌ 
அழியடி மணலுயிரை ஆராயச்‌ செல்வா 
வந்தருகும்‌ இமயமுடி காணவிரைம்‌ தெழுவர்‌ 
வானவெளி மண்‌ டிலங்கள்‌ வகையறிய முயல்வர்‌ 
நந்துபனி வட துருவம்‌ ஈண்ணமனங்‌ கொள்வர்‌ 
நானிலமும்‌ தமைவணங்கும்‌ காட்டமுடன்‌ உழல்வா 
சிந்தைநெறி அருளாட்சி தேடுவரோ மாந்தர்‌ 
சிற்பரமே உன்னருளால்‌ சேரஉளம்‌ பற்ற. ௮ 


நாடுகளைப்‌ பற்றுவதில்‌ நாட்டங்கொள்‌ YI 
நாளுகாள்‌ சட்டத்தால்‌ ஈடுக்குறச்செய்‌ அரசு 
காடுகளை அழித்‌ DOG கருணையில்லா அரசு 
கட்டிடத்தில்‌ நூல்காட்டிக்‌ கற்பழிக்கும்‌ ௮ரசு 
பாடுகளைப்‌ பெருக்குவீத்துப்‌ பலஉயிர்கொல்‌ அரசு 
பலவிதமாய்க்‌ கொலைக்கருவி பரப்புகின்ற அரசு 
கேடுபுரி இன்னவைகள்‌ கெட்ட ழிய இறையே 
கேண்மைமிகு அருளாட்சி கிட்ட அருள்‌ விரைந்தே. 


அனை த்‌ துயிரும்‌ ஒன்றென்‌ னும்‌ ஆட்சியரு ளாட்சி 
அருயிர்கள்‌ பசியறியா ஆட்சியரு ளாட்சி 

வன ப்புடைய பெண்ணுள்ளம்‌ மகிழ்வதரு ளாட்சி 
வாழ்க்கைவமிப்‌ பரகலத்தை வளர்ப்பதரு ளாட்சி 

தனக்குரிய மொழியிடத்தே காப்பதரு ளாட்சி 
தனைப்போலப்பிறரைஎண்ணும்‌ தன்‌ மையரு ளாட்சி 

உனைத்தினமும்‌ நினையுணர்வை யூட்டலரு ளாட்‌ 8 

_ ஓளியாட்‌.சி அருளாட்சி ஒங்கஅருள்‌ அரசே. ௧௦ 





௮. வந்து - காற்று, நந்து - கொல்லும்‌. 

௯, கட்டிடத்தில்‌ நூல்‌ காட்‌ உ - பள்ளி யென்னும்‌ பெயரால்‌ 
வெறுங்‌ கட்டிடத்தில்‌ நூல்‌ என்னும்‌ பெயரால்‌ ஏடுகளிலுள்ள எழுத்‌ 
அக்களைச்‌ சொல்லி என்றபடி. கற்பு - கல்வி: கலை : ஒழுக்கரமுமரம்‌... 

௧௦. இல்வாழ்க்கை வழி. gases தோன்றியுள்ள 
இயற்கை மொழிகள்‌ அழியா தவா அவற்றைக்‌ காப்பது. 


42. ஆனந்தம்‌ 


ஆனந்த மயமான ஆனந்த அரசே 

அனந்தம்‌ உள்பொருளோ இல்பொருளோ என்றும்‌ 
ஆனந்தம்‌ உள்ள இடம ௮றிந்தவர்யார்‌ என்‌ றும்‌ 

்‌ ஆனந்தம்‌ மண்ணுலகோ விண்‌ ணுலகோ என்றும்‌ 

அனந்தம்‌ ஒருமையிலோ பன்‌ மையிலோ என்‌ றும்‌ 

ஆனந்தம்‌ தனிமையிலோ கூட்டினிலா என்‌ றும்‌ 
அனந்தம்‌ புறத்தினிலோ அகத்‌ தினிலோ என்‌ றும்‌ 

அனந்த ஆய்வாலே ஆனந்தம்‌ வருமோ. | க 
அனந்த உருவான ஆனந்த அறிவே 

ஆனந்தம்‌ யாக்கையிலே எவ்வுறுப்பில்‌ என்‌ றும்‌ 
ஆனந்தம்‌ பொறிகளிலோ புலன்‌ களிலோ என்‌ றும்‌ 

ஆனந்தம்‌ நெஞ்சினிலோ ௮அறிவீனிலோ என்றும்‌ 
ஆனந்தம்‌ உன்னிடமோ என்னிடமோ என்றும்‌ 

ஆனந்த இடங்காட்டும்‌ வழிஎ துவோ என்றும்‌ 
அனந்தம்‌ எளிமையிலே அகப்படுமோ என்‌ றும்‌ 

ஆனந்தம்‌ ஆராய்ச்சி செய்தா லும்‌ வருமோ. ௨ 
ஆனந்த வாரிதியே ஆனந்த மழையே 

அனந்த அருவிசொரி ஆனந்த மலையே 
அனந்தம்‌ விரும்பாத ஆருயிர்க ஞுண்டோ 

அனந்தம்‌ விரும்பின தும்‌ அருகணைய வருமோ 
ஆனந்தம்‌ உண்பதுவோ தின்‌ பதுவோ அப்பா 

அனந்தம்‌ உழைப்பின்‌ றி வலிந்தடையும்‌ ஒன்றோ 
ஆனந்த உளவுசொலும்‌ ஆசிரியர்‌ உளரோ 

ஆனந்தக்‌ கலையுணர்த்தும்‌ அறப்பள்ள! ஏ துவோ. ௩ 


ஆனந்தப்‌ பசுமைபொழி ஆனந்தப்‌ பொழிலே 
ஆனந்த ஆராய்ச்சி அல்லலையே செய்யும்‌ 

ஆனந்தம்‌ ஆராய்ச்சி எல்லைகடக்‌ தோங்கும்‌ 
அனந்தம்‌ அகண்டம்வல்‌ லாராய்ச்சி கண்டம்‌ 


120 பொதுமை வேட்டல்‌ 


அனந்தம்‌ கண்டத்துள்‌ அடங்கும்‌ பினிதோ 
ஆனந்தம்‌ இல்லாத இடமில்லை என்றே 

ஆனந்த அமுதுண்ட ஆண்டகையர்‌ சொற்றார்‌ 
அனந்தம்‌ எங்குமெனில்‌ ஆராய்ச்சி ஏனோ. F 


ஆனந்தம்‌ வேறென்னும்‌ அறியாமை நீங்கின்‌ 
ஆனந்தம்‌ நீயென்‌ னும்‌ மெய்யறிவு தேங்கும்‌ 
அனந்தம்‌ நீஎன்னில்‌ ஆனந்தம்‌ எல்லாம்‌ 
அனந்தம்‌ எங்கெங்கும்‌ ஆனந்தம்‌ அப்பா 
அனந்தம்‌ மறைப்பதெது ஆணவமே YE GTO" 
ஆனந்தம்‌ “தான்‌ அந்தம்‌” ஆசிரியர்‌ மொழியே, 
ஆனந்தம்‌ பொங்கிஎமும்‌ “தான்‌ அந்தம்‌ எய்தின்‌ 
ஆனந்த அடைவினுக்குத்‌ (தான்‌ அறுக்க அருளே. ௫ 


அனந்த வாழ்வினுக்குத்‌ தானந்த மாக 

அனந்த நின்‌ படைப்பாம்‌ அழகியற்கை துறக்க 
ஆனந்தப்‌ பெயராலே அறைந்தமொழி எல்லாம்‌ 

அனந்த வழிகாட்டா அடைவிக்கும்‌ அதனை 
ஆனந்தப்‌ படைப்பினிலோ ஆனந்த மில்லை 

ஆனந்தப்‌ படைப்பிலொன்றை அகங்கொண்டே ஒன றின 
அனந்த ஊற்றெழும்பும்‌ ஆனந்தம்‌ பொங்கும்‌ 

அனந்த அமுதூட்டும்‌ அற்புதமே ஐயா. + 


ஆனந்த இறையவனே அனந்தம்‌ அடைய 
ஆனந்த இல்வாழ்க்கை அதற்குரிய கால்கோள்‌ 
ஆனந்த முதற்பெண்ணை அலகையென நீத்தால்‌ 
ஆனந்த ஊற்றழியும்‌ அருந்துயரம்‌ பெருகும்‌ 
௫, | ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ என்பர்‌ அறிவிலர்‌, அனந்த மாடம்‌ 
ஆரும்‌ அறிகிலர்‌, ஆனந்த மாகடம்‌ ஆரும்‌ அறிந்தபின்‌, தானம்தம்‌ 
அற்றிடம்‌ ஆனந்த மாமே” --திரழலர்‌. 
௬. அதனை (அனந்த வழியை ) அடைவிக்கும்‌, 


ஆனந்தம்‌ 121 


ஆனந்தப்‌ பொங்கலுடன்‌ ௮ன்னை எமை அளித்தாள்‌ 
ஆனந்தச்‌ சோதரியார்‌ அன்புளத்தால்‌ வளர்த்தார்‌ 

ஆனந்தம்‌ அருள்மனைவி அழகமிழ்தம்‌ தந்தாள்‌ 
ஆனந்தம்‌ வளர்த்துவரும்‌ அன்போபேய்‌ அரசே. எ 


ஆனந்தம்‌ பெறவேண்டி அங்குமிங்கும்‌ ஓடல்‌ 
ஆனந்தம்‌ அச்சமயம்‌ இச்சமயம்‌ என்றே 

ஆனந்த கோக்குடனே அலைந்து His துழலல்‌ 
ஆனந்தம்‌ என்‌ றுபுறக்‌ கோலங்கள்‌ மாற்றல்‌ 

அனந்தங்‌ இட்டுமென மலயோகஞு செய்தல்‌ 
ஆனந்த யோகரென்றே அவதிகளை காடல்‌ 

ஆனந்த ஆண்டவனே இவையெல்லாம்‌ பாழே 
ஆனந்த உயிர்ப்பணிகள்‌ ஆற்றஅருள்‌ செய்யே. ௮ 


அனந்த நீர்நிறைந்த அகலேரி கரையில்‌ 

அனந்தம்‌ தழைதழைக்க ஆகாயம்‌ மோக்கி 
ஆனந்தக்‌ கரநீட்டி அன்புடனே அழைக்கும்‌ 

அனந்தங்‌ கனிமரத்தின்‌ Hy Wore SI பார்த்தால்‌ 
அனந்த SOL GLOGS அங்குவரும்‌ புட்கள்‌ | 

ஆனந்தக்‌ குரலெடுத்தே ஐயஉனைப்‌ பாடும்‌ 
ஆனந்தம்‌ ! ஆனந்தம்‌ ! ஆனந்த இறையே 

அனந்தம்‌! ஆனந்தம்‌ ! ஆனந்தப்‌ பேறே. ௯ 
ஆனந்தக்‌ கன்‌ றெல்லாம்‌ அங்குமிங்கும்‌ துள்ளி 

ஆனந்த மணியோசை ஆக்களுடன்‌ செல்லும்‌ 
அனந்தம்‌ ஆனந்தம்‌ ஆனந்தக்‌ காட்சி 

ஆனந்தக்‌ கோவலர்கள்‌ அடியெடுத்து வைத்தே 
அனந்தக்‌ குழலூதி நடந்துசெ லுங்‌ காட்சி 

அனந்தம்‌ ஆனந்தம்‌ ஆனந்த இறையே 
ஆனந்த இயற்கையிலே ஆனந்தம்‌ நுகர 

ஆனந்த அருளாட்சி அகிலமெலாம்‌ அருளே. ௧௦ 


எ. அழகு அமிழ்தம்‌ - குழந்தை. 


43: வேண்டுதல்‌ 


மெய்ப்பொருளே உன்னடியில்‌ மேவுமனம்‌ வேண்டும்‌ 
மெய்யோம்பி நிறைபேணல்‌ மீக்கூரல்‌ வேண்டும்‌ 
எப்பொருளும்‌ உன்னுடைமைஎன்னும்‌எண்ணம்‌ வேண்டும்‌ 
எப்பொழுதும்‌ இயற்கையிலே இசையுமுளம்‌ வேண்டும்‌ 
தப்புவிளை வினை புரியாத்‌ தவம்பெருகல்‌ வேண்டும்‌ 
தவறிழைத்தால்‌ கசிந்‌ துருகுந்‌ தன்‌ மைமிகல்‌ வேண்‌ 
இப்புவியில்‌ இகல்பகைகள்‌ இயங்கா மைவேண்டும்‌/ டும்‌ 
எவ்வுயிரும்‌ பொதுவெனக்கொள்‌ இயல்வேண்டும்‌ அருளே. 


சோதி [அடி மறவாது தொண்டுசெயல்‌ வேண்டும்‌ 
சுதந்திரமே எங்கெங்கும்‌ சூழ்ந்தெழுதல்‌ வேண்டும்‌ 
நீதியழி அடிமைமுறை நிகழாமை வேண்டும்‌ | 
நிறைபிறமும்‌ ௮ரசெல்லாம்‌ கிலவாமை வேண்டும்‌ 
சாதிவெறி பிறப்புயர்வு சாய்ந்திடலே வேண்டும்‌ 
சண்டையபுரி வெறிமதங்கள்‌ களர்ந்தொழிதல்‌ வேண்‌ 
பேதமிலாச்‌ சமரசமே பெருஇவரல்‌ வேண்டும்‌ [Gu 
பிணியறுக்குஞ்‌ சன்‌ மார்க்கப்‌ பிடிவேண்டும்‌ அருளே. 


அன்‌ புருவே YY வணங்கி அருள்பெறுதல்‌ வேண்டும்‌ 
௮ணங்குலக அடி. மையெங்கும்‌ அற்றமிகல்‌ வேண்டும்‌ 
இன்‌ பருளுங்‌ காதல்மணம்‌ ஏற்றமுறல்‌ வேண்டும்‌ 
Sas மணமெல்லாம்‌ இரிந்தோடல்‌ வேண்டும்‌ 
பன்‌ மனை வி ஒருவன்‌ கொளும்‌ பழியொழிதல்வேண்டும்‌ 
பரிந்தொருவன்‌ ஒருத்தியுடன்‌ படிந்தொழுகல் வேண்‌ 
அன்னையரை மாயையெனும்‌ அகம்மடிதல்‌ வேண்டும்‌ டும்‌ 
ஆணிவிடங்‌ கற்பொழுக்க அடிவேண்டும்‌ அருளே. 


பெரியவனே 219 மறவாப்‌  ரறுபெறல்வேண்டும்‌ 
பெண்மையொளிர்‌ பெருமையெங்கும்‌ பேசிவரல்‌ வேண்டும்‌ 

அரிவையரில்‌ தாய்மைதவம்‌ அன்‌ புணர்தல்‌ வேண்டும்‌ 
அவவையர்பால்‌ இஜஹறைமையொளி அசைவறிதல்வேண்டும்‌ 


& உடலை ஓம்பி ஒழுக்கத்தைக்‌ காப்பது ௮ திகப்படுதல்‌ வேண்‌ 
Ou. 


வேண்டுதல்‌ 123 


கரியகுழல்‌ மாதராட்சி காசினிக்கு வேண்டும்‌ [டும்‌ 
கன்னியர்தம்‌ மனமடைந்துன்‌ கருணைபெறல்‌ வேண்‌ 

தெரிவையரை இகழ்வோரைச்‌ சேராமை வேண்டும்‌ 
திறுமையர்கள்‌ மனந்திரும்பச்‌ செபம்வேண்டும்‌ அருளே. 


ஆண்டவனே உனைமறவா ஆண்டகைமை வேண்டும்‌ 
அலையும்புற மனமடங்கி ஈடுவரும்பல்‌ வேண்டும்‌ 
மாண்டகடு கடந்தடியின்‌ மனமலரல்‌ வேண்டும்‌ 
மனந்திரும்பி அழுகின்‌ றேன்‌ மன்னித்தல்‌ வேண்டும்‌ 
மூண்ட பழி பாவமெலாம்‌ முனையா மை வேண்டும்‌ 
சூள்பாவச்‌ செயல்நிகழ்த்தா மொய்ம்புபெறல வேண்டும்‌ 
ஈண்டெதற்கும்‌ உன்னருளின்‌ இருந்துணையே வேண்டும்‌ 
எழும்பும்‌*நான்‌” UGS y y BE pp இடல்வேண்டும்‌ அருளே, 


இறையவனே எஞ்ஞான்‌ றும்‌ எண்ணுமல ம்வேண்டும்‌ 
எவ்வுயிரும்‌ நீஎன்‌ னும்‌ இனீமைபெறல்‌ வேண்டும்‌ 
மறையருளும்‌ உயீர்த் தொண்டு மடி யும்வரைவேண்டும்‌ 
மறுபடியும்‌ தொடர்ந்ததனை வந்துசெயல்‌ வேண்டும்‌ 
கறைமலியும்‌ பொய்யுடலம்‌ 4665.00 வண்டும்‌ 
கருணேமனம்‌ கண்ணோட்டம்‌ கலந்தஉடல்‌ வேண்டும்‌ 
நிறையின்ப இடமுண்மை நினயாமை வேண்டும்‌ 
நித்தியமாய்த்‌ தொண்டுபுரி நிலைவேண்டும்‌ அருளே. 


உறவேஉன்‌ அருள்மறவா உ று திநிலை வேண்டும்‌ 
உலகுயிருன்‌ கோயிலென உணர்கழகம்‌ வேண்டும்‌ 
சிறியகளி கதைஆட்டம்‌ சிறவாமை வேண்டும்‌ 
செவிவரைமில்‌ களிகலைகள்‌ செறியாமை வேண்டும்‌ 
மறிமனத்தின்‌ அலையடக்கும்‌ மாண்கதைகள் வேண்டும்‌ 
மனங்குவிந்து மதிபெருக்கும்‌ உயிர்க்கலைகள்‌ வேண்டு 
பொறியரவுப்‌ புதினவீடம்‌ புகையாமை வேண்டும்‌ [ம்‌ 
புதியஅறி வியல்‌௮றத்திற்‌ புகவேண்டும்‌ அருளே. எ 


எ. புதினம்‌ - பத்திரிகை. அறிவியல்‌ - சைன்ஸ்‌, 


124 | பொதுமை வேட்டல்‌ 


அழகநின தருங்கலைதோய்‌ ஆனந்தம்‌ வேண்டும்‌ 
அன்‌ பியற்கைப்‌ பள்ளிபயின்‌ றறிவுபெறல்‌ வேண்டும்‌ 
எழுகதிரில்‌ மூழ்கிஉயிர்ப்‌ பிறங்குமுடல்‌ வேண்டும்‌ 
எழிலொழுகும்‌ பொழிலணிந்க இருக்கையிடம்‌ வேண்டும்‌ 
குழவிபொழி மழலைமொழி கொள்செவிகள்‌ வேண்டும்‌ 
கோடுமலை இவாந்துபொறைக குணம்பெருக்கல்‌ வேண்டும்‌ 
பழுவம்‌அவீர்‌ பசுமைபடிந்‌ சள மையுறல்‌ வேண்டும்‌ 
பரவை௮லை பாட்டிலெழும்‌ பயன்‌ வேண்டும்‌ அருளே. 


௮.றவாஉன்‌ வழியலகம்‌ அமைவுபெறல்‌ வேண்டும்‌ 
அதற்குரிய தொழிலெல்லாம்‌ அளவுபடல்வேண்டும்‌ 
வெறுமேடு படிப்பவர்‌ தந்‌ தொகைசுருங்கல்‌ வேண்டும்‌ 
விரும்புதொழிற கல்வியெங்கும்‌ விரிவடைதல்‌ வேண்டும்‌ 
முறையான தொழிற்கல்வி முதன்‌ மையுறல்‌ வேண்டும்‌ 
மோனம்வளர்‌ ராட்டைசுற்றல்‌ முதிர்ந்தோங்கல்‌ வேண்டும்‌ 
உறவாதல்‌ கடிதொழில்கள்‌ ஓஒடுங்கிடுதல்‌ வேண்டும்‌ 
ஓவியஞ்செய்‌ தொழில்வளர்ச்சி உற3வண்டும்‌ அருளே. A 


ஜருவஉன தருளாட்சி உலகோங்கல்‌ வேண்டும்‌ 
ஒறுக்குமரு ளாட்சியெங்கும்‌ ஓடுங்கிடுதல்‌ வேண்டும்‌ 
இருவரங்கு மாடியிலே உலவாமை வேண்டும்‌ 
இருவரிங்குக்‌ குடிசையிலே உலராமை வேண்டும்‌ 
இருவரங்குத்‌ தின்‌ றுகொழுத்‌ துருளாமை வேண்டும்‌ 
> இருவரிங்குப்‌ பட்டினியால்‌ வாடாமை வேண்டும்‌ 
இருவரங்குப்‌ பட்டாடை ௮ணியாமை வேண்டும்‌ 
இருவரிங்கு நடுங்காமை உறவேண்டும்‌ அருளே. ௧௦ 


௮. உயிர்ப்பு - பிராணசக்தி, பழுவம்‌ - காடு : பொழில்‌. 
௯. உறவு ஆதல்‌ - அன்பு ஆதலை ; விளைதலை. 


௨. 
= 


ins 


44, போற்றி 


உலகெலாங்‌ கடந்து நிற்கும்‌ 
உலப்பிலா அறிவே போற்றி 
உலகெலாங்‌ கலந்து வைகும்‌ 
ஒப்பிலா இறையே போற்றி 
உலகெலாம்‌ ஒழுங்கில்‌ செல்ல 
ஒஓளிபொழி பிழம்பே போற்றி 
உலகெலாம்‌ வணங்கி ஏத்தும்‌ 
ஒருவனே போற்றி போற்றி. 


ஆதவற்‌ கனலை நல்கும்‌ 
அலகிலாக்‌ கனலே போற்றி 
சீதனுக்‌ SIM ஈயும்‌ 
சிறையிலா நிலவே போற்றி 
ஓதருங்‌ கோள்கட்‌ கெல்லாம்‌ 
ஓளியருள்‌ சுடரே போற்றி 
பூதமும்‌ அங்கி ஏற்பப்‌. 
பொலிதருந்‌ தழலே போற்றி. 


மண்ணிலைந்‌ தப்பில்‌ நான்கு 


வகுத்தருள்‌ பரனே போற்றி, 
ஒண்ணழல்‌ மூன்று வைத்த 
உத்தமா போற்றி போற்றி 
விண்டுவில்‌ இரண்டு சேர்த்த 
வித்தகா போற்றி போற்றி 
விண்ணிலே ஒன்‌ று வேய்ந்த 
விமலனே போற்றி போற்றி. 


ஆதவற்கு - சூரியனுக்கு. சீதனுக்கு - சந்திரனுக்கு, 
மண்ணில்‌ ஜந்து : சுவை (சம), ஒளி (ரூபம்‌), ஊறு 


(ஸ்பரிசம்‌ ), ஒசை (சப்தம்‌), sm pp ( கந்தம்‌ ). 
4 


காற்றில்‌. 


விண்டுவில்‌ - 


பொதுமை வேட்டல்‌ 


இயற்கையின்‌ உயிரா யெங்கும்‌ 
எழுந்தருள்‌ இறையே போற்றி 
செயற்கையின்‌ சிந்தைக்‌ கெட்டாச்‌ 
செல்வமே போற்றி போற்றி 
முயற்சியின்‌ விளைவா யோங்கும்‌ 
முதன்மையே போற்றி.போற்றி 
பயிற்சியில்‌ நிற்போர்க்‌ கென்‌ றும்‌ 
பண்புசெய்‌ பரனே போற்றி. 


இறப்பொடு பிறப்பி லாத 
இன்பமே போற்றி போற்றி 
வெறுப்பொடு விருப்பிலாத 
மேன்மையே போற்றி போற்றி 
ஒறுப்புடன்‌ கறுவிலாத 
உத்தம அன்பே போற்றி 
பொறுப்புறும்‌ ஓழுங்கிற்‌ பொங்கும்‌ 
புனிதமே போற்றி போற்றி, 
பண்ணின இயற்கை வைத்த 
பண்பனே போற்றி போற்றி 
பெண்மையில்‌ தாய்மை வைத்த 
பெரியனே போற்றி போற்றி 
வண்மையை உயீரில்‌ வைத்த 
வள்ளபமல போற்றி போற்றி 
உண்மையீல்‌ இருக்கை வைத்த 
உறவனே போற்றி போற்றி, 
கூ டலைக்‌ குறிஞ்சி, முல்லை 
இருத்தலைக்‌ குறித்தோய்‌ போற்றி 
ஊடலை மருதப்‌ பாலில்‌ 
உதவிய உறவோய்‌ போற்றி 


௬, உண்மையில்‌ உன்‌ இருக்கை, 


போற்றி 127 


டனல்‌ பாலைப்‌ பண்பில்‌ 
பிரிதலைச்‌ சூழ்ந்தோய்‌ போற்றி 
ஏடமை நெய்த லூடே | 
இரங்கலை இணைத்தோய்‌ போற்றி. ள 


மலைமுழ வருவி வைத்த 
மகிழ்ச்சியே போற்றி Gur yo 
அலைகடல்‌ பாட வைத்த 
அமுதமே போற்றி போற்றி 
கலையினில்‌ காதல்‌ வைத்த 
கருணையே போற்றி போற்றி 
சிலையினில்‌ வீரம்‌ வைத்த 
செம்மலே போற்றி போற்றி. ௮ 


உருவிறக்‌ தோங்கிச்‌ செல்லும்‌ 
லர அடிய போற்றி போற்றி 
அருவினுக்‌ கெட்டா தேகும்‌ 
. அகண்ட மே போற்றி போற்றி 
குருவினுள்‌ கோயில்‌ கொண்டு 
குணம்புரி சித்தே போற்றி 
இருவருள்‌ விழைவோ ருள்ளச்‌ 
சிந்தனை போற்றி போற்றி. fe 


SUNOS பிறவி தந்த 
நரயக போற்றி போற்றி 
அல்லவே செய்திந்‌ நாளில்‌ 
அழுமெனைக்‌ காப்போய்‌ போற்றி 
தொல்லையை நீக்கும்‌ தொண்டில்‌ 
துணைசெயுந்‌ தோன்‌ றல்‌ போற்றி 
பல்வழி உயிர்ச்சன்‌ மார்க்கம்‌ 
பரவவே அருள்வோய்‌ போற்றி. 50 
ot. ஏடு எ பெருமை. 


He மலை முழவு அருவி, 


nn 


UNIVERSITY EXTENSION 
LIBRARY, MADURAI 


eee 


இரு. வி. கலியாண கந்தரனார்‌.. 


இயற்றிய நூல்கள்‌ 


இரு. வி. க. வாழ்க்கைக்‌ குறிப்புக்கள்‌ ன்‌ 

பெரியபுராணம்‌ - அரும்பத விசேட ஆராய்ச்சிக்கு றிப்புரையும்‌ 
வசனமும்‌ 

தமிழ்ச்சோலை அல்லது கட்டுரைத்‌ திரட்டு 


இருக்குறள்‌ விரிவுரை : (முதற்பகுதி - பாயிரம்‌ நான்கதிகாரம்‌) 
y (இரண்டாம்பகுதி அறத்துப்பால்‌ - ஆறு அதிகாமம்‌) 3 


மணித வாழ்க்கையும்‌ காந்தியடிகளும்‌ 

பெண்ணின்‌ பெருமை அல்லத வாழ்க்கைச்‌ துணை 

இந்தியாவும்‌ விடுதலையும்‌ (அச்சில்‌ ) உள்ளொளி 

தமிழ்த்‌ சென்றல்‌ அல்லது தலைமைப்‌ பொழிவு 

நாயன்மாா வரலாறு 

முருகன்‌ அல்லது அழகு 

Er இருத்தம்‌ அல்லது இளமை விருந்து 

இராமலிங்க சுவாமிகள்‌ திருவுள்ளம்‌ 

முடியா ? காதலா ? சீர்திருத்தமா? 

என்கடன்‌ பணிசெய்து டெப்பதே. 

சைவத்தின்‌ சமாசம்‌ 0 12 சைவத்‌ திறவு 

சன்மார்க்க போதமும்‌ திறவும 

சமரச சன்மார்க்கத்‌ இறவு 

தமிழ்‌ நாடும்‌ ஈம்மாழ்வாரும்‌ 

இமயமலை அல்லது தியானம்‌ au 

காரைக்காலம்மையார்‌ இருமுறை--அரும்பதக்‌ குறிப்‌ 
புரையுடன்‌ (அச்சில்‌) ஆலமும்‌ அமுதமும்‌ qe 

கடவுள்‌ காட்சியும்‌ தாயுமானாரும்‌ 0 4 இித்தமார்க்கம்‌ 

தமிழ்‌ நூல்களில்‌ பெளத்தம்‌ Ans 

உரிமை வேட்கை அல்லது காட்டுப்‌ பாடல்‌ 

தமிழ்‌ மறைத்‌ திட்டு 0 8 வெனருள்‌ வேட்டல்‌ 

பொதுமை வேட்டல்‌ 1 8 முருகன்‌ அருள்‌ வேட்டல்‌ 

இருமால்‌ அருள்‌ வேட்டல்‌ Ai 

கிறிஸ்‌ அவின்‌ அருள்‌ வேட்டல்‌ 0 6 புதுமை வேட்டல்‌ 

நாயன்மார்‌ திறம்‌ 0 4 சமரச தீபம்‌ oes 

நினைப்பவர்‌ மனம்‌ 0 A சைவ சமய சாரம்‌ 


சாது அச்சுக்கூடம்‌, (முருகவேள்‌ புத்தகசாலை 


OOOO எம்‌ ம்பம்‌ hh ரோடு இ y 


Ve ee = Me 


ரூ. ௮. 
128 


(அச்சில்‌) 


(அச்சில்‌) 
(அச்சில்‌) 


ES 


El 
NN Só மே O) => 9 00 


O ட 4 ௬ = 7 = 
12, கணபதி முதலி தெரு, இராயப்பேட்டை, சென்னை. 


